T.1545 


பொளவையார் 
திருவுள்ளம் 


கழக வெளியீடு - பசசு . 


ஓளவையார் 
திருவுள்ளம் 


கழகப் புலவர் : 
திரு . தி . சு . பாலசுந்தரம் பிள்ளை அவர்கள் 

( இளவழகனார் ) 
எழுதியது . 


திருநெல்வேலி, தென்னிந்திய சைவசித்தாந்த நூற்பதிப்புக் 

கழகம் லிமிடெட் , 
திருநெல்வேலி 

சென்னை . 


rst Edition : April 1943 . 


[ All Rights Reserved ] 


Published by : 


THE SOUTH INDIA SAIVA SIDDHANTA WORKS 


PUBLISHING SOCIETY , 


TINNEVELLY , LTD . , 


TIRUNELVELI 


& 


MADRAS 


APRIL 1945 


The Central Art Press, Madras 
Q. H. , M S /95 - B , 700 Copies . 30.9.45 


பதிப்புரை 


5 


. 


தமிழ் மொழியில் நீதி நூல்கள் தகுதியாக அமைந்திருக் 
றன . ஊழி ஊழியாக வாழ்ந்து , வாழ்க்கை 
வினைச் சிறப்பாக எய்திய நாட்டிலேதான் நீதிகள் நன்றாக 
உருப்பெறும் . தமிழ் நாடு அத்தகைய தொன்மையான 
நாகரிக வாழ்க்கையுடையதாகலின் , தக்க நீதி நூல்கள் தமிழ் 
மொழியில் தோன்றியுள்ளன . நீதிகள் ஒவ்வொன்றும் நம் 
முன்னோரது நல்வாழ்க்கையின் தீம் பிழிவே எனலாம் . 

ஒளவைக் செல்வியார் இவ்வகையில் 
கொன்றை வேந்தன் மூதுரை நல்வழி என்னும் நான்கு 
அழகிய நீதி நூல்களை நமக்கு இயற்றிக் கொடுத்திருக்கின் 
றார் . கருத்தில் இந் நான்கும் ஒத்த முடிபுடையவையா 
யினும் , நூல் நெறியில் வேறு வேறு போக்கும் அமைப்பும் 
உடையனவே . வாழ்க்கைக்கு இன்றியமையாத நிறைந்த 
பொருள் நுட்பங்களும் , பயிற்சிக்கு இன்றியமையாத 
உயர்ந்த புலமை நுட்பங்களும் , உலகிற் செயல்வன்மைக்கு 
ஏதுவான சிறந்த கலைத் திட்பங்களும் , வாழ்க்கையை முடி 
வில் அருள் நிலைக்கு ஏற்றி உய்விக்கும் விரிந்த ஞான ஓட்பங் 
களும் இவை உடையன . 
மேலும் , ஆத்தி சூடி 

ஆத்தி சூடி முதலிய நான்கு நூல்களும் , 
இளம்பருவத்தோர் முதல் எல்லாப் பருவத்தோராலும் , . 
கற்றார் முதல் கல்லாதார் ஈறாக எல்லா நிலையினராலும்ம் 
விரும்பி இனிதாகப் படித்துப் பயிலும் வகையில் அமைந் 
திருக்கின்றன . ஒளவையார் இவற்றை - அதற்கேற்றபடி 
அழகிளம் நூல்களாக எளிய செந்தமிழ் நடையில் இயற்றி 
வழங்கியிருக்கின்றனர் . இதனால் , ஒளவையார் 

என் ஓம் 
பெயரையும் , அவர் நூல்களுன் ஏதேனும் ஒன்றையுமாயி 
னும் அறியாதவர்கள் இத் தமிழ் நாட்டில் எவரும் இரார் 
என்று துணிந்து கூறலாம் . 

அத்தகைய நிலைத்த புகழ்படைத்த நல்லிசைப் புலமை 
மெல்லியலாரான இவ் ஒளவையார் பெரும்பாலும் சோழ 


4 


பதிப்புரை 


நாட்டின் கண் இருந்தவரென்பது ஆராய்ச்சியாற் புலனா 
கின்றது . இவர் , சங்ககாலத்து 

ஔவையார் 

அல்லர் . 
ஆயினும் , புலமையும் , துணிவும் தொண்டியற்கையும் , 
அருள் நிலைமையும் ஒருங்கு வாய்ந்தவராகவே இவருங் 
காணப்படுகின்றார் . ஆதலால் , இவர் அறிவுறுத்துங் கருத்து 
முடிபுகள் எல்லோராலும் விரும்பி ஏற்று , நாளுங் கடைய் 
பிடித்து ஒழுகுதற்குரியனவாய் , நிலையாக விளங்கி வருகின் 
றன . இவர் காலத்தில் இவர் தெய்வத் தன்மையுடன் மிக்க 
புகழோடு விளங்கியவராவர் . தொல்காப்பிய 

உரையில் 
கொன்றை வேந்தனின் கடவுள் வாழ்த்துத் தொடர்களும் , 
“ அட்டாலும் பால் சுவையின் ” என்னும் மூதுரைச் செய்யு 
ரூம் பேராசிரியர் முதலிய உரையாசிரியர்களால் மேற் 
கோள்களாக எடுத்து ஆளப்பட்டிருப்பதிலிருந்தும் இவர் 
திருமொழிகளின் பெருமை விளக்கமாகின்றது . இதனாலும் , 
நல்வழியின் இறுதியில் இவர் மூவர் தமிழ் என்று தேவா 
ரத்தை எடுத்துச் சுட்டியிருப்பதனாலும் , சுந்தரமூர்த்தி நாய 
னார் காலமாகிய கூ - வது நூற்றாண்டுக்குப் பின்னும் , பேரா 
சிரியர் காலமாகிய கஉ.வது நூற்றாண்டுக்கு முன்னும் , அதா 
வது இற்றைக்கு ஏறக்குறைய அ 00 - ஆண்டுகட்கு முன் இவ் 
ஔவையார் விளங்கியவர் என்று அறியலாம் . 


தமிழ் மொழியில் நூல்களின் மேல் தனித்தனி ஆராய்ச்சி 
நூல்கள் மிகுதியாக வெளிவரவேண்டும் . கழகப் புலவர் 
இளவழகனா ரவர்களால் இந்நூல் ஒரு புதிய வகையாக எழுதப் 
பெற்றிருக்கின்றது . ஆத்தி சூடி முதலிய நீதி நூல்கள் 
மேல் இதுவரையில் இத்தகைய ஆராய்ச்சி நூல் வெளிவந்த 
தில்லை . தமிழ்மக்கள் அனைவரும் , ஆசிரியர்களும் , சிறப் 
பாகக் கலைப்புலமை பயிலும் மாணவர்களும் , 
ஊன்றிக் கற்று நுண்பொருள்கள் அறிந்து இன்புறுகவென 
விரும்புகின்றோம் . தமிழ் விளங்குக ! 


இதனை 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகத்தார் . 


பொருளடக்கம் 


பக்கம் 


க . ஆத்தி சூடி 
உ . கொன்றை வேந்தன் 


... 
.... 


க 


கூ . 


மூதுரை 


நல்வழி 


... 


.. 


கடவுள் வாழ்த்து 


ஆத்தி சூடி அமர்ந்த தேவனை 
த்தி ஏத்தித் தொழுவோம் யாமே . 


--ஆத்தி சூடி 


கொன்றை வேந்தன் செல்வன் அடியினை 
என்றும் ஏத்தித் தொழுவோம் யாமே . 

-- கொன்றை வேந்தன் 


வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் 
நோக்குண்டாம் மேனி நுடங்காது- பூக்கொண்டு 
துப்பார் திருமேனித் தும்பிக்கை யான்பாதம் 
தப்பாமற் சார்வார் தமக்கு . 

-மூதுரை 


பாலுந் தெளிதேனும் பாகும் பருப்புமிவை 
நாலுங் கலந்துனக்கு நான் தருவேன் - கோலஞ்செய் 
துங்கக் கரிமுகத்துத் தூமணியே நீயெனக்குச் 
சங்கத் தமிழ்மூன்றுந் தா . 

- தல்வழி 


ஔவையார் திருவுள்ளம் 


க . ஆத்தி சூடி 
குழந்தை மலர் : 

தமிழ் நூல்களில் ஆத்தி சூடி தொடக்க நூல் . குழர் 
தைகள் மனப்பாடஞ் செய்து கொள்ளும் பொருட்டுச் சிறு 
சிறு தொடர்களால் அது செய்யப்பட்டிருக்கின்றது . 

சின்ன குழந்தைகள் மனப்பாடஞ் செய்து கொள்வ 
தற்குப் , பழுத்து மூத்த ஒளவையார் நூல் செய்வது தான் 
நல்லது . மேலும் , அவர் ஒரு பெண் பாலா யிருப்பது இன் 
னும் நல்லது . குழந்தைகள் உள்ளத்தை அவர் நன்றாய் 
அறிவார் . 

குழந்தையுள்ளம் பெற்றவர்களே , குழந்தைகளுக்கு 
நூல் செய்வதற்குரியவர்கள் . அறிவிலும் உலகியலிலும் மெய் 
யுணர்விலும் நன்றாய்ப் பழுத்த முதியோர்க்கு அந்த உள்ளம் , 
இயல்பாகவே உண்டாகின்றது . அந்நிலை கைவந்த பின்பே , 
ஒளவையார் இந் நூலை இயற்றியிருக்கின்றார் . 

ஆத்தி சூடி இயற்றியருளியவர் சங்க காலத்து ஒளவை 
யார் அல்லர் ; பிற்காலத்தவர் ; கொன்றை வேந்தன் மூதுரை 
‘ நல்வழி என் பனவும் இவர் இயற்றினவே . ‘ நல்வழி யின் 
முகப்பில் , " சங்கத்தமிழ் மூன் றுந் தா ” என்று இவர் பாடி 
யிருப்பதனால் , இவர் சங்க காலத்தவர் அல்லர் என்பதை 
அறியலாம் . 

என்னவோ , ஒளவையார் என்னும் பெயருடையோரெல் 
லாரும் அருமைப்பாடு உடையவராகவே விளங்குகின்றனர் . 
சங்க காலத்து ஒளவையாரும் அப்படியே ; இவரும் அப் 
படியே . பெண் பாலாரில் வயது மூத்தவராய்ப் புலமையும் 
மெய்யுணர்வும் உடையவரா யிருந்தால் , அவர் ஔவையார் 
என்று அழைக்கப்பட்டிருத்தலைக் காண்கின்றோம் . 


ஔவையார் திருவுள்ளம் 


ப 


ஔவையார் 

என்போர் , அவர் எவராயிருந்தாலும் , 
தமிழ்க்கும் தமிழ் மக்கட்கும் நல்ல தொண்டு செய்திருக் 
கின்ற ஈர் . அவர் , பொருள் கருதித் தமது வாழ்க்கையைச் 
செலுத்தினவரல்லர் . அகசிசு என்னும் மேனாட்டுச் சான் 
றோர் ஒருகால் , நிறைந்த பொருளுதவியுடன் , சில விரிவுரை 
கள் செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டார் . அதற்கு 
அவர் , பொருள் தேடுவதில் எனது காலத்தை நான் வீணாகச் 
செலவழிக்க விரும்பவில்லை , என்று சொல்லி மறுத்துவிட் 
டாராம் . 

அவருடன் 

நெருங்கிப் பழகியிருந்த 
எமர்சன் என்னும் அறிஞர் அருமையாகப் புலப்படுத்தி 
யிருக்கின்றார் . ஒளவையார் அத்தகையோரே யாவர் . நாட் 
டில் உணர்வுநலங்கள் வளர்வதற்குப் பாடுபடுவதே அவர் 
முழு நோக்கம் . நினைத்த இடங்களில் உண்டு , நினைத்த 
இடங்களில் உறங்கி , நிசுனத்த இடங்களிற் சென்று தமிழை 
யும் உணர்வையும் வளர்த்த பெரியோர் அவராவர் . 

அத்தகைய பழுத்த அருளுள்ளம் உடையோர்க்கே ஆத்தி 
சூடி , கொன்றை வேந்தன் , மூதுரை , நல்வழி என்பவை போன்ற 
குழந்தை மலர்களை எழுதியுதவும் அரிய எண்ணம் உண் 
டாகும் , 

இக்காலத்திற் குழந்தைகட்காக நூல் எழுதுவோர்க்குச் 
சிறிது தொகை கிடைக்கக்கூடும் ; அந்தக் காலம் அங்ஙன 
மன்று ; இரக்கங் காரணமாகவே ஒளவையார் இந்நூல்களை 
இயற்றியிருக்கின்றார் . 

நற்செயலால் ஒளவையாருக்கு ஒரு தனித்த 
பெருமை தமிழகத்தில் நிலை பெற்றிருக்கின்றது . முன்னோர் 
நூல்களில் , இவரொருவர் எழுதிய இந் நூல்களே , குழந்தை 
மலர்களா 

இருக்கின்றன . குழந்தைகள் விரைவில் நினைவு 
கொள்ளவேண்டு மென்னுங் கனிவினால் ஆத்தி சூடி 
கொன்றை வேந்தன் என்னும் நூல்கள் அகர வரிசையில் 
தொடுக்கப்பட்டிருக்கின்றன . 

குழந்தைகளின் பருவத்துக்கேற்பப் பயன்படவேண் 
டுமே என்னும் இரக்க குணம் மேலும் உந்த , ஆத்தி குடி.யை 


ஆத்தி சூடி 


மிகச் சிறிய தொடராகவும் கொன்றைவேந்தனை அதனினுஞ் 
சற்றுப் பெரிய தொட்டராகவும் இவர் இயற்ற நேர்ந்தது . 

குழந்தைகளின் கல்வி வகையில் ஒன்வைப் பெருமாட்டி 
யார் காட்டியருளிய ஊக்கத்தைத் தமிழ் நாடு என்றும் மறப்பு 
தற்கில்லை ; எப்படி மறக்கும் . தமிழ் நாட்டுக் குழந்தைகளின் 
உள்ளங்களிலெல்லாந்தாம் ஒளவைத் தாய் அருமையாய் 
விளங்குகின் முரே ! தமிழர்களின் உள்ளங்களை இப்படிக் 
குழந்தைப் பருவத்திலிருந்தே கவர்ந்து கொண்டு, இறுதி 
வரையிலுஞ் சிறப்பாக நிலவும் அருமைப்பாடு இவர்க்கன்றி 
வேறு யாருக்கு உண்டு ! 

அணுக்க காலத்திலேதான் இவர் நூல்களைப் பின்பற்றிப் 
பிறரும் நூல் செய்யத் தொடங்கினர் . 
சின்ன வேதம் ; 

ஆத்தி சூடி அமைந்திருக்கும் நிலைமையைப் 
தால் , அதனை ஒரு சின்ன வேதம் என்று சொல்லலாம் 
போலத் தோற்றுதின்றது . ஒளவையாருடைய பெரிய உள் 
ளமே , அச் சிறு முது நூல் இங்ஙனம் அமைவதற்குக் 
காரணம் . 

இய்மையிற் செவ்வையாய் வாழ்ந்து மறுமையிலும் நன் 
னிலைமையை அடைவதற்கான வழி வகைகள் , ஆத்தி சூடியில் 

எளிமையாய் இனிமையாய் விளக்கப்பட்டிருக் 


பார்த் 


. 


நன்றாய் 
கின் றன . 


இம்மை நலம் : 

இம்மை நலங்களில் , விளையாடுவது குளிப்பது முதல் 
உயர்ந்த அரசியல் நுணுக்கங்கள் காதல் நுட்பங்கள் வரை 
யிற் கருத்துக்கள் திறமாகக் கூறப்பட்டிருக்கின்றன . 

" சனி நீ ராடு 

நீர்விளை யாடேல் 
எனவும் , 

" புகழ்ந்தாரைப் போற்றி வாழ் 
‘ மெல்லினல்லாள் தோள் சேர் ” 


ஒளவையார் திருவுள்ளம் 


எனவு மெல்லாம் வருவன மேல் உண்மையை அறிவிக்கக் 
கூடும் . புகழ்ந்தாரைப் போற்றிவாழ் ” என்றார் , தன்னிடம் 
பதிப்புடையோரை விரைந்து தெரிந்து அரசன் தன்னவராக் 
கிக் கொள்ளுதல் இன்றியமையாதது என்றற்கு . அயலோரா 
யீருப்பவரை இங்ஙனம் நண்பராக்கிக்கொண்டே . போதல் 
பகைவர் அஞ்சுதற்குரியதோர் ஆண்மைச் செயலாகும் . 
வழிபடுவோரை வல் அறி தீயே " என்று புறநானூற்றில் ( 50 ) 
வரும் அரச முறைமையும் இது . 
மறுமை நலம் : 

மறுமை நலங்களில் , நல்வினை நிலைகள் முதல் வினையற்ற 
வீடுபேற்று நிலைமைவரையில் ஔவையார் அருமையாக அறி 
வுறுத்தி யிருக்கின்றார் . பல பெரிய அருள் நூல்களிற் , 
பாலினுள் வெண்ணெய்போல மறைபொருளா யிருக்குங் 
கருத்துக்கள் சிலவும் , இக் குறுகிய நூலில் , மோர்மேல் 
வெண்ணெ யெனத் தெளிவாகத் திரட்டித் தரப்படுகின்றன . 

* வேண்டி வினைசெயேல் 

வீடுபெற நில் 
என்பவைபோன்ற திருமொழிகள் அத்தகைய வெண்ணெய்த் 
திரள்களேயாம் . வேண்டி வீனை செயேல் என்பதற்குப் 
பயன் விரும்பிச் செயல் புரியாதே என்பதும் , வீடுபெற 
நில் என்பதற்குப் பற்றில்லாமல் இரு என்பதும் பொருள் . 
இவை எவ்வளவு நுட்பமும் முத்த முகும் உள்ளவை ! 

இனி , இவ்விம்மை மறுமை நலங்களைப் பெறும் முறை 
மைகளும் , ஆத்தி சூடியில் எவ்வளவோ நன்றாக அறிவுறுத் 
தப்படுகின்றன . 


. 


உலக நடை : 


இம்மை நலங்களை அடைவதற்கும் அதனை ஆளுவதற்கும் 
தகுந்த உலகியலொழுக்கம் இன்றியமையாதது , ஔவையா 
ளின் பழுத்த உலகியல் நுகர்வுகள் , ஆத்தி சூடியில் அவர் 
அவ்வொழுக்கம்பற்றிக் கூறும் தொடர்களிற் சிறந்த காட்சி 
யளிக்கின்றன ! 


ஆத்தி சூடி 


( 


9 


. 


1 


கிழமைப் பட வாழ் 
கைவினை கரவேல் 
சான்சே ரினத்திரு 
செய்வன திருந்தச்செய் 
• சொற்சோர்வு படேல் 
* தொன்மை மறவேல் 
நிலையிற் பிரியேல் 

“ நேர்பட வொழுகு 
முதலிய எத்தனையோ தொடர்கள் , உலகியலொழுக்கங் 
களின் பிழிசாதே என் னும்படி. அழகழகாக விளங்குகின்றன . 
கிழமைப்பட வாழ் என்பதற்குப் பிறர் உன்னிடம் உரிமை 
யாக நடந்து கொள்ளும்படி அவ்வளவு கலந்த மனப்பான்மை 
யுடன் வாழ் என்பது கருத்து . சொற்சோர்வு படேல் என் 
பதற்குச் , சொன்ன சொல்லின்படி பின் நடந்துகொள்வதில் 
தளர்வு கொள்ளலாகாது என்பது கருத்து . உலகியல் வெற் 
றிக்கு இவை எவ்வளவோ தேவை . பிறவும் இங்ஙனமே . 
தொழில் முறை : 
தொழில் முறை , கலை நுட்பம் முதலியன வெல்லாமும் , 

“ பருவத்தே பயிர் செய் 

“ இலவம்பஞ்சில் துயில் ” 
என்பவைபோன்ற தொடர்களால் எடுத்துக்காட்டப்படுகின் 
றன . 

உடம்பையும் உணர்வையும் ஓம்பும் வகைகள் , இயல் 
பான எளிய முறைகளால் வகுத்தோதுதலும் , 

" மீதூண் விரும்பேல் 

மிகைபடச் சொல்லேல் 
என வருவனவற்றிற் காண்கின்ருேம் . 
முறை வைப்பு : 
இனி , 

" எண்ணெழுத் திகழேல் 
வித்தை விரும்பு 
‘ இளமையிற் கல் 
ஓதுவ தொழியேல் 


, 


. 


1 


12 


3 , 


ஔவையார் திருவுள்ளம் 


என்னுந் தொடர்கள் போல்வன , கல்வி என்னும் ஒருபொரு 
ளின் தொடர்பாகவே வரினும் , அவை கூறியன கூறலாக 
மாட்டா . எண்ணெழுத்து என்பவை , பொருளும் மொழியும் : 
‘ வித்தை யாவது கலை ; இளமையிற் கற்றற்கு இளமையில் 
எனவும், இடைவிடாமற் பயிஇதற்கு ஒழியேல் எனவுங் 
கூறினார் . ஒவ்வொரு தொடரால் ஒவ்வொரு கருத்தை 
விளக்கினபடியாம் . 

" அரவ மாட்டேல் 

‘ பாம்பொடு பழகேல் " 
என்பனவும் அத்தகையன வே , முன்னது சிறியோர் விளை 
யாட்டையும் , பின்னது பெரியோரான பின் பழகும் பழக்கத் 
தையுங் குறித்தன . 

ஆத்தி சூடியைக் குழந்தைப் பருவத்தில் மனப்பாடஞ் 
செய்து கொண்டால் , பின் வய்தேற ஏற மக்கள் அதன் கருத் 
துக்களை விளக்கிக்கொள்ளக் கூடும் என்று ஔவையார் கருதி 
யிருக்கின்றார் . குழந்தைப் பருவத்திலேயே பயன்படுத்திக் 
கொள்ளும்படி , 

“ இளமையிற் கல் 

கண்டொன்று சொல்லேல் 
என வெல்லாம் அருளிச்செய்தவர் , இனிப் பெரியவர்களான 
பின் ஒழுகுவதற்குரிய , 

" இடம்பட வீடெடேல் 

* தையல்சொற் கேளேல் 
என்பவைபோன்ற பல முறைமைகளையும் விளக்கிச் செல்வத 
னால் , ஒளவையாரது கருத்து நன்கு விளங்குகின்றது . ஆகவே , 
மக்கட்கு எந்நிலையிலும் பயன் படவேண்டுமென்று கருதியே 
ஆத்தி சூடியை அவர் அருளிச்செய்திருக்கின்றார் என்பதில் 
ஐயமில்லை . 
சொல் நுட்பம் : 

ஆராய ஆராய , மேன்மேலும் ஆழ்ந்து தோன்றும் படி 
யான சொற்பொருள்களும் இவற்றில் இல்லாமலில்லை , 


ஆத்தி சூடி 


எ 


கூடும் . 


. 


பெரியாரைத் துணையாகக் கொள்ளவேண்டும் என்னுங் 
கருத்தில் , 

பெரியாரைத் துணைக் கொள் ” 
என் றருளிச்செய்த ஒளவையார் , சி.வியாரோடு இணங்காதே 
என்னும் பொருளில் , 

“ பையலோடு இணங்கேல் ” 
எனவும் அருளிச்செய்திருக்கின்றார் . பெரியோராயிருப்பவர் 
சிறியரோடு இணங்காவிட்டால் , சிறியோர் , பெரியோரது 
துணையை எப்படி அடைவது என்று சிலர்க்கு ஐயம் சேரக் 

ஒளவையார் வரம்புபடவே இயற்றியிருக்கின்றார் . 
துணைக் கொள் இணங்கேல் என்னுந் திறமான சொற்க 
ளில் அவ் வரம்பு ஆழங்காட்டி மிளிர்கின்றது . 
துணை செய்பவர் 

செய்பவர் எப்போதும் ஆற்றலிற் பெரியோ 
ராகவே இருத்தல் கூடும் . இடுக்கண் நேரங்களில் அவர் 
துணையே பெரிது ... தவும் . அதனைத் தவறாமற் கொள்ள 
வேண்டுவது மற்றவர் கடமை . 

ஔவையார் அருளிச்செய்த மற்றொரு நூலான மூதுரை 
யில் , நல்லாரைக் காண்பதுவும் நன்றே என்னும் முதம் 
குறிப்புடைய செய்யுள் ஒன்று வருகின்றது . அச் செய்யு 
ளில் நல்லாரைக் காண்பதுவும் நன்று ; அவர் சொல் கேட்ப 

அவர் குணங்கள் உரைப்பதுவும் நன்று ; 
அவரோடு இணங்கியிருப்பதுவும் நன்று என்னுஞ் சொற் 
பொருள்கள் வருகின்றன . காண்பது கேட்பது உரைப்பது 
என்னுஞ் செயல்களுக்கு வேக இணங்குவது என்னுஞ் 
செயல் ஒன்றும் அதன்கண் வருதலைக் காணலாம் . இதனால் 
ஒருவரைக் காண்பதும் கேட்பதும் உரைப்பதும் செய்த 
அளவிலேயே , அவரோடு இணங்கிவிட்ட...தாகக் கருதலாகாது 
என்பது தெரிகின்றது . ஒருவர் கொள்கைப்படி ஒருவர் 
நடந்து கொள்ளுதலே இணங்கிய செயலாகும் . ஒரு வருக்குத் 
துணை செய்வதற்கு 2 வரோடு அங்ஙனம் இணங்கவேண்டு 
மென்பதில்லை ; அவரைப் பார்ப்பதும் , அவர் சொல்வதைக் 
கேட்பதும் போல்வன போதும் . 


துவும் 


நன்று : 


அ 


ஔவையார் திருவுள்ளம் 


இன் சொற் பொருளின் அழுத்தம் இங்ஙன மெல்லாம் 
இருத்தலின் , ஔவையார், பையலைப் பாராதே , கேளாதே 
என்னுங் கருத்திலெல்லாம் பேசாமல் , பையலோடு இணங் 
காதே என்னுங் கருத்திற் பொருளாழர் தோன்ற அருளிச் 
செய்வாராயினர் . 


இத்தகைய சொற்பொரு ளழுத்தங்கள் ஆத்தி சூடி யி 
லும் அவர் நூல்கள் பிறவற்றிலும பலப்பல இடங்களில் 
வருகின் றன . 

எதற்கும் ஒளவையார் கருத்துப்படி , அவர் நூல்களைக் 
குழந்தைகள் இளமையிலேயே மனப்பாடஞ் செய்துகொள் 
ளும்படி ஏற்பாடு செய்து கொள்வது நல்லது . 


உ . கொன்றை வேந்தன் 


எளிய நடை : 


நாமாக 


எளிய சிறு சிறு தொடர்களே குழந்தைகளின் தேவை 
யைக் குறித்துணர்த்தும் ஆற்றல் வாய்ந்தவை என்று * வால் 
டர் பேட்டர் என்னும் ஆசிரியருங் கருதினார் . ஔவையாருக்கு 
இவ்வாற்றல் நன்றாய்க் சைவந்திருக்கின்றது . அவ்வகையில் 
இப் பெருமாட்டியாருக்கு இணையானவர் தமிழாசிரியரிற் 
பிறரெவரும் இல்லை என்று துணிந்து சொல்லலாம் . 

மேலும் , இவர் இயற்றியிருக்கும் அறிவுத்தொடர்கள் 
6. வ்வளவு எளிமையாயிருக்கின் றன / சிறுவர்கள் 
வழங்குவதற்கு ஏற்றபடி இத்துணை எளிமையாக இயற்றி 
யுதவிய ஆசிரியர் பிறர் எவர் உளர் ? நல்ல தமிழ்ச்சுவையும் , 
இயல்பான சொற்பொருளொழுக்கமும் , உண்மையும் , நுண் 
மையும் , திருத்தமும் , பொருத்தமும் வாய்ந்து 

வாய்ந்து இனிமை 
கனிந்து இயலுவதோடு , நடை இவ்வளவு எளிமையாகவுந் 
திகழவேண்டுமானால் , அந்த ஆற்றல் ஆ ! ஒளவையாரைப் 
போன்ற கனிந்த பெரிய தாய்மை யுள்ளம் வாய்ந்த அருட் 
சான்றோர்க்கேயல்லாமல் மற்றவர்க்குக் கிட்டுதல் அரிதம்ம 
அரிது ! பெரிதரிது , அரிது ! 

வாழ்க்கையில் எளிமையுடையோரே இந் நடை வெற்றி 
யினையும் எய்துதற்குரியர் . உள்ளம் எவ்வளவுக்குப் பண் 
பட்டுப் பிறவுயிர்கண்மேல் இரக்க வடிவாய்த் தள தள 
வென்று உருகித் திகழ்கின்றதோ , அவ்வளவுக்கு அவ்வுள் 
ளத்திலிருந்து புறம் வரும் சொல்லும் பண்பு இரக்கம் முதலி 
யன வாய்ந்து எளிமையாயிருக்கும் . உள்ளத் தெளிவாயிருந் 
கால் நடையும் தெளிவாயிருக்கும் . உள்ளம் குளிர்ந்தாற் 
சொல்லுங் குளிரும் . 

* Walter Pater . 


கா 


ஔவையார் திருவுள்ளம் 


. 


" உள்ளங் குவிர என் கண் குளிர்ந்தனவே ” 
என் லுந் திருவிசைப்பாத் திருமொழி இக் கருத்தை எவ்வளவு 
உண்மையாய் எடுத்துக் காட்டுகின்றது ! 

இங்ஙனம் அகமானது பண்பட்டுப் புறம் நோக்கும் 
போதுதான் புறமுயற்சிகளெல்லாம் , அவை எவையாயிருப் 
பினும் , அங்ஙனம் நோக்குவார்க்கும் பிறர்க்கும் எளிமையா 
யிருக்கும் . 

இளமையிலேயே கற்கவேண்டும் என்னும் அறிவு மொழி 
உள்ளத்திருத்தத்தை முதலிற் பெறவேண்டு பென்னும் இப் 
பெருநோக்கத்தையும் உட்கொண்டிருக்கின்றது . இங்ஙனம் 
நற்கலைகளை ஓதி உள்ளத் திருத்தம் அடைந்தோர்க்குப் , 
புறத்தே உண்மை உணர்வும் அதற்கேற்ற ஒழுக்கமும் நன் 
கமைந்து நடைபெறுமாதலின் , 

நூன் முறை தெரிந்து சீலத் தொழுகு 

ஓதாதார்க் கில்லை உணர்வொடு ஒழுக்கம் 
என்னுங் கொன்றை வேந்தன் தொடர்களிலும் , மேல் உண் 
மைகள் பெறக்கூ...யனவாயிருக்கின்றன . 

ஔவையார் சிறந்த புலமையும் திருந்திய உள்ளமும் 
எளிய வாழ்க்கை நலமும் உடையவர் . உலக மக்கள் எஞ் 
ஞான்றும் நலமா யிருக்கவேண்டு மென் னுங் குழைந்த கனி 
வும் உடையவர் . அதனால் அவர்க்கு இவ்வளவு எளிய இனிய 
நடையில் எழுதும் இயல்பான 

சிறப்பாகப் 
பொருந்துவதாயிற்று . 

உலக நீதி என்னும் நீதி நூல் ஒளிய நடையில் அமைந் 
திருந்தாலும் , அதனினுங் , கொன்றை வேந்தன் முதலிய 
ஒளவையார் நூல்களில் தமிழ்ச் சுலை முதலியன கன் கமைக் 
திருக்கின்றன . அதிவீரராம பாண்டியர் இயற்றிய வெற்றி 
வேற்கை என்னும் நூலில் தமிழ்ச்சுவை முதலியன சில 
நன்றாகவே பொருந்தியிருந்தாலும் , அதனினும் இக் கொன் 
றைவேந்தன் என்னும் நூலே அழகிய எளிமையுடன் திகழ் 
கின்றது !. மேலும் , உலக நீதி வெற்றிவேற்கை என்னும் 


9 லமை 


ப 


கொன்றை வேந்தன் 


இரு நூல்களினும் பார்க்கக் , கொன்றைவேந்தனில் . இயல் 
பான சொற்பொரு ளொழுக்கம் முதலியன சிறந்து காணப் 
படுதல் பெரிதுங் கருத்திருத்துதற்குரியது . 


3 


. 


1 


ஒளவையாரது நாவின் நுனியில் , சொற்களின் எளிமை 
யழகும் சுனவத்திறம் முதலியனவும் இயல்பாகவே திரண்டு 
தேங்கி நிற்கின்றன . இது பெரிதும் வியத்தற் குரியது . 
ஔவையார் , கொன்றைவேந்தனிற் , பேச்சுநடையின் இயல் 
பினை ஈன்முகப் பின்பற்றி யிருக்கின்ரூர் . - இரு செய் 
அழிவு தேடு இல்லை உதவி < அழகு ‘ முடியும் 
* வரம்பு ( கொள் என்பவைபோன்ற சொல் முடிபுகளும் , 
வெட்டென மற 

தாழ உரை காற்றுடன் நெருப்பு 
* வேதனை செய்யும் ( கோயிலு மில்லை போரா முடியும் 
( கடொன் னுமில்ல 

புண்ணியந் தெரியும் 
காரியமில்ல * பின்லுக்கு மழை 

என்பவை போன்ற 
தொடர் முடிபுகளும் இயல்பான பேச்சுநடையில் அமைந் 
திருப்பது , வழங்குவதற்கு எவ்வளவு எளிமை தருகின்றது ! 
இம் முடிவுகளை அனை வருக் தொடர்களிலேயே வைத்துக் 
காணும் போது , இவ்வெளிமை பழகு பளிச்சிட்டுத் 
தோன்றும் . 


1 < சீராகாது 


f 


2 


. 


ஊன்றி நோக்கினால் , ஆத்தி சூடியீனும் பார்க்கக் , 
கொன்றை வேந்தனே மிகவும் எளிமையாயிருப்பது காண 
லாம் . ஆத்தி சூடி மிகச்சிறிய தொடர்களால் ஆனதாகலின் , 
அது சற்றுச் செறிவாயிருக்கின்றது . கொன்றை வேந்தன் 
அப்படி இல்லை . இயல்பான பேச்சு முறைமையில் அமைந் 
திருக்கின்றது . செறிவும் இல்லை : தளர்வும் இல்லை. 

ஆலயம் தொழுவது சாலவும் நன்று 
“ கீழோ ராயினூம் தாழ உரை 
‘ பண்ணிய பயிரில் புண்ணியம் தெரியும் 
ஒத்த விடத்து நித்திரை கொள் " 


. 


என்னுந் தொடர்களை உற்றுநோக்கி இவ்வுண்மையை 
அறிந்துகொள்ளலாம் . 


க 


ஔவையார் திருவுள்ளம் 


. 


இங்ஙனம் , இயல்பாக இருத்தல் 

என்பது தான் 
உண்மை நிலை ; உண்மை நடையுமாகும் . ஒளவையார் அந்நிலை 
யில் நின்றவர் . கொன்றை வேந்தன் அந்நிலையில் அருளிச் 
செய்யப்பட்டதேயாகும் . 

இயல்பாயிருத்தலுக்கு எல்லாக் கவர்ச்சியும் உண்டு. 
முயற்சியில்லாத எளிமையின் 

அழகு அவ் 

வியல்பான 
நிலைமையின் சீர்மை யேயாம் . ஆற்றலும் அதற்கே . முடிவிற் , 
பெரும் பயன் விளைதலும் அந் நிலைமைக் கேயாகும் . 


புதிய ஆற்றல் : 


அந் நிலைமையில் நிற்கும் ஆசிரியன் மாஈல் மொழிக்கே 
ஒரு புதிய ஆற்றல் பிறக்கின் றது | பழைய சொற்களெல் 
லாம் வேறு வேறு கருத்துணர்த்தும் புதிய புதிய செஞ் 
சொற்களாய் மின்னி மின்னிப் பிறக்கின் றன ; பொலிகின் 
றன ! பொருளுணர்த்தும் முறைகள் பற்பலவாகக் கிளைத் 
துப் பயன் தருகின் றன. மலர்கள் தோன்றும்போது அவற் 
றிற்கு அழகும் உருவும் மணமும் உடன் தொன்றுவது 
போலச் , சான்றோர் வழியாகச் சொற்கள் தோன்றும்போது 
அவற்றிற்கு ஒரு தனித்த அமுகும் வடிவும் ஆற்றலும் உடன் 
உண்டாகின் றன . சொற்கள் , தம்மைப் பயன்படுத்துஞ் 
சான்றோர்களின் இசைவுக்குத் தக்கபடி பற்பல அழகும் , 
பற்பல வடிவும் , பற்பல ஆற்றலும் பெற்று மேலும் பற்பல 
சொற்களாய்ப் பல்கி நிறைய நிறைய , : அவ்வாற்றால் , ஒரு 
மொழியானது இறவாத வன்மையையும் செழித்த தன் 
மையையும் நிலைவாக அடைகின்றது . சொல்வளமும் , பொரு 
ளா முமும் , வழங்கு முறைமையும் இங்ஙனம் பெருகிவருத 
லின் , நாளடைவில் நிகண்டு முதலியனவும் இலக்கணம் 
முதலியனவும் பெருகி , மொழியாம் உணர்வும் பரவுவதற்கும் 
நிலைப்பதற்கும் இட முண் ... சின்றது . சிறந்த தன்மையில் 
வளரும் ‘ மொழி வளர்ச்சி யென்பது இதுவன்றோ ! 


சான்றோர்களால் காட்டுக்கு உண்டாகும் அளவி நந்த 
நன்மைகளுள் மொழிக்கு உண்டாகும் இர் நன்மையும் 


கொன்றை வேந்தன் 


கங 


சிறந்த தொன்றாகும் , மொழிக்குத் திருந்திய வளர்ச்சியை 
யுண்டாக்குவோர் சான்றோரேயாவர் . இவ் வகையில் 
ஔவைப் பிராட்டியாருந் தமிழுக்குப் பேருதவி புரிந்திருக் 
கின்றார் . தமிழ் மொழிக்கே ஒரு புதிய ஆற்றலை உண்டாக்கி 
யிருக்கின்றாரென்று திட்டமாகச் சொல்லலாம் . 

சங்க காலச் சான்றோர்களால் தமிழ் நங்கை நல்ல அரண் 
மனை வாழ்க்கையில் அரசர்க்கரசியாய்ப் பெருமிதமாய் 
வாழ்ந்து திகழ்ந்தனள் . அவளை அதே அரச நிலைமையில் 
ஆனால் எளிய வாழ்க்கை முறைமையில் - எல்லாரோடுங் 
கலந்து அளவளாவுதலான மனப்பான்மையில் - தாராளமாய் 
வாழக் கற்றுக் கொடுத்து , அந்நிலையில் நன்கு பழக்கியும் 
வைத்திருக்கின்றார் ஔவையார் . சங்ககாலங்களிற் கன்னிமை 
எழிலுடன் இளமை வீறு தோன்ற நிலவிய தமிழ் நங்கை , 
இப்போது ஔவைப் பிராட்டியாரால் அவ்விரண்டின் 
நிறைவோடு தாய்மைக் கனிவுந் திகழுமாறு கண்ணியமாய் 
விளங்குகின்றனள் ! பெண்பால் என்னும் இனத்தில் எவ்வளவு 
இசைவு ஔவையார்க்கு ! ஒளவை என்னுஞ் சொல்லுக்குத் 
* தாய் என்றும் பொருள் உண்டு . இள நங்கைக்குத் தாய் 
மையுள்ளம் வருவிக்கும் வகைமையை ஒளவையார் , நன்கறி 
வார் ! 


* 


. 


இங்ஙனம் ஒரு புதிய முறையில் தமிழ் நங்கையை இயங் 
கச் செய்தமையால் , ஒரு நிலையான உயீர்ப்பாற்றலை நாட்டில் 
ஔவையார் உண்டாக்கியவராகின்றார் . 

கொன்றை வேந்த னில் மேலும் அவர் செய்திருக்கும் 
-இயக்க முறைகளும் பற்பலவாம் . 



சீரைத் தேடின் துடி 
யாப் பெண்டிர் நாடெங்கும் வாழ நிற்கக் கற்றல் நீரகம் 
பொருந்திய நொய்ய உரையேல் பண்ணிய பயிர் ( பற் 
றோர்க் கில்லை ‘ பீன்னுக்கு மழை பொருந்திய ஒழுக்கம் 
என்பவற்றிற் சீர் முதலிய சொற்கள் ஒளவையாரது 
பெரிய உள்ளத்தினின்றுக் தோய்ந்தெழுந்து , மின்னும் வகை 
யில் ஒரு புதிய அழகும் ஒளியும் பொருளும் ஏற்றுக் கதிர் 
விட்டு விளங்குதல் கண்டுகொள்ளப்படும் . சீர் என்பது 


ஔவையார் திருவுள்ளம் 


! 


பொதுவாக இங்கே ‘ நலம் என்னும் பொருளில் வருகின் 
றது . 

வாழ என்பது வளமாயிருக்க என்னுங் கருத் 
துடையது . நீ ரகம் என்பது நீர்நிலை என்று உணர்த்தும் 
ஒரு சொல்லமைப்பாகும் . ‘ பெற்றோர் என்பது பொது 
வாகத் தாய் தந்தையரையே உணர்த்துமேனும் , இங்கே 
மெய்யுணர்வு பெற்றோரைக் குறியாநின்றது . பிறவும் இங் 
ஙனமே தனியான ஒரு புதிய ஒளியுடன் மின்னித் திகழ்தல் 
காணலாம் . இவையெல்லாம் ஔவைப் பிராட்டியாரது 
உள்ளச் சீரின் நறுஞ்சாயலே யல்லாமல் வேறில்லை . 

தமிழ்மொழி ‘ இயற்கைமொழி என்பதற்கு ஈதும் ஒரு 
காரணமாம் . சான்றோர்களின் இயல்பான உள்ளங்களில் 
தோய்ந்து எழாத மொழிகள் எங்ஙனம் ‘ இயற்கை மொழி 
என்னும் மாட்சிமைக்கு உரியவை யாகும் ? 
உள்ளச் சாயல் : 

இனி , ஒளவைப் பெருமாட்டியின் உள்ளச் சாயலை இக் 
கொன்றை வேந்தன் வழியாக நன்றாய்க் காணலாம் . 
ரும் உடலும்போல அச் சாயல் நிழலாடுகின்றது . அங்ஙனம் 
நிழலாடும் நூல்களே உண்மையில் நூல் எனத் தக்கவை ; 
அத்தகைய நூல்களிலேதான் அச் சாயலையும் நன்றாய்த் 
தெரிந்து கொள்ள முடியும் . 

கொன்றை வேந்தன் தொடர் ஒவ்வொன்றும் ஔவை 
யின் ஒவ்வோர் எண்ணச் சுடரேயாம் . ஔவையின் ஒளி 
யுருவை அவைகன்கு விளக்குகின்றன . 

ஔவையார் ஆத்தி சூடி யை இயற்றிய பின்பே , 
‘ கொன்றை வேந்தனை இயற்றியிருக்கின் மூர் . ஏனென்றால் , 
ஆத்தி சூடி.யிற் பொதுவாகச் சொன்ன சில கருத்து கட்குக் 
கொன்றைவேந்தனிற் காரண காரியங்களுடன் விளக்கங்கள் 
வருகின்றன . 

அறனை மறவேல் 


உயி 


என்று ஓர் அறிவு மொழி பொதுவாக ஆத்தி சூடியிற் 


கொன்றை வேந்தன் 


> 


சொல்லியிருக்கின்றது . அதைப் படிக்கும்போது , அறம் 
என்பது எது என்று ஓர் ஐயம் எழும் . அதற்கு வீடை , 

“ பிறன்மனை புகாமை அறமெனத் தகும் 
என்று கொன்றைவேந்தனில் வருகின்றது . ஒளவையாருக்குச் 
சிறப்பாகத் தோன்றிய அறக் கருத்து இது . 

து . இதனால் 
ஒளவையார் உள்ளம் எத்தசையதென்பது நமக்குத் தெரிகின் 
றது . 

திருவள்ளுவர் ஒன்முக நல்லது கொல்லாமை 
என்றால் , ஔவையார் ‘ஒன்றாக நல்லது பிறன் மனை புகாமை 
என் லுங் கருத்திற் பேசுகின் றார் . இதனால் , இருவருள்ளச்சாய 
லும் வேறு வேறு என்பது தெரிந்து கொள்ளலாம் . 

ஆடவர் 
பிறன் மனை புகுதலால் , பெண்கட்கு உண்டாகும் இடர்கள் 
இன்ன வென்பதைப் பெண்பாலாரான ஒளவையார் நன்கறி 
வார் . பொதுவாகத் திருவள்ளுவரும் , ஒளவையாரும் ஓத்த 
கருத்தின ரேயாயினும் , மீக நுண்ணிய நிலைகளில் அவரவர் 
உயிரியற்கைகள் வேறுபட்டே நிற்குமாகலின் அவைபோல் 
வன எவையென்பது அவரவர் நூல்களால் கூர்ந்தறியக்கூடி 
யதேயாம் . “ பிறன் மனை நோக்காத பேராண்மை சான் 
றோர்க்கு அறன் ” என்று திருவள்ளுவருங் கூறினாரேனும் ,, 
அவரதற்கு முதன்மை தந்திலர் . 


19 


இங்ஙனமே , இல்லறம் துறவறம் என்னும் இருவகை 
அறங்களைப் பற்றிச் சொல்லும்போதும் திருவள்ளுவர் 
ஔவையாரைப் 

போல இல்லறத்துக்குத் துணிவாக ஒரு 
முதன்மை கொடுத்தா நல்லர் . " இல்வாழ்க்கை வாழ்பவன் 
... முயல்வாருள் எல்லாந் தலை " " இல்வாழ்க்கை ...நோற்பா 
ரின் நோன்மையுடைத்து " ( அறனெனப் பட்டதே இல் 
வாழ்க்கை ” என்று திருவள்ளுவர் இல்வாழ்க்கையைச் சிறப் 
பித்தாராயினும் , துறவறத்தினும் முதன்மை தோன்றாதவாறு 
" முயல்வாருள் " நோன்மை 

( அஃதும் 

( துறவறம் ) 
பிறன் பழிப்பதில்லாயின் நன்று என்று அங்கங்கும் சில 
சொற்களை அவர் இட்டுச் சென்றிருக்கின்றார் . அவர் கருத் 


ஔவையார் திருவுள்ளம் 


9 . 


வ 


தறிந்து உரையாசிரியர் பரிமேலழகரும் அவ்வவற்றிற்கேற்ற 
வாறு உரைவிளக்கிச் செல்லுதல் பெரிதும் வியத்தற்குரிய 
தாகவே யிருக்கின்றது . ஆனால் ஒளவையா( ரோ , ஒரே தீர் 
மானமாக , 

“ இல்லற மல்லது நல்லறம் அன்று 
என்று இயற்றி , “ இல்லறமே நல்லறம் ; அதுவல்லாத 
துறவறம் நல்லற மாகாது எனத் துணிந்து கூறினார் . 

ஏதொன்றிலும் துணிவு தேற்றும் இயல்பு , ஆடவரினும் 
பெண்பாலார்க்கு இயல்பாகவே மிகுந்திருக்கின்றது . 
மேலும் , மகளிரைத் தனியே விடுத்து ஆடவர் புறஞ்செல்லு 
வதான் துறவு 

துாவு நிலைக்கு ஒளவையார் சிறிதேனும் ஒருப் 
படுவரோ ! பெண்டிரின் இடர்ப்பாடான நிலைமைகள் 
அவருக்கு நன்றாகத் தெரியுமன்றோ ! 

திருவள்ளுவருக்கும் ஒளவையாருக்கும் இவ் வேறுபாடு 
இங்ஙனம் மிக நுண்ணிய நிலையிலேனும் இருத்தலாலன்சே, 
துறவற நோன்புகளிற் சிறந்ததான ‘ கொல்லாமை யையே 
சிறந்த அறமாகத் திருவள்ளுவர் கொள்ளவும் , இல்வாழ்க்கை 
யறங்களிற் சிறந்ததான பிறனில் விழையாமை யையே 
சிறந்த அறமாக ஔவையார் கொள்ளவும் இடமுண்டா 
யிற்று ! இங்ஙனம் ஔவையாரின் உள்ளச் சாயல்கள் பலப் 
பலவாகக் கொன்றை வேந்தனில் விளங்குகின்றன . 
இனி, ஆத்தி சூடியில் , 

ஆறுவது சினம் 
இயல்வது கரவேல் 
ஊக்கமது கைவிடேல் 
ஒளவியம் பேசேல் 
சக்கர நெறிநில் 
சொற்சோர்வு படேல் 
இணக்கமறிந் தினங்கு 
தெய்வ மிகழேல் 
பூமி திருத்தியுண் 
ஊருடன் கூடிவாழ் 


. 


கொன்றை வேந்தன் 


என்று வருந் தொடர்களுக்குக் கொன்றை வேந்தனில் ஏற்ற 
விளக்கங்கள் முறையே , 


தீராக் கோபம் போரா முடியும் 
ஈயார் தேட்டைத் தீயார் கொள்வர் 
ஊக்க முடைமை ஆக்கத்திற் கழகு 
ஒளவியம் பேசுதல் ஆக்கத்திற் கழிவு 
வேந்தன் சீறின் ஆந்துணை இல்லை 
நிற்கக் கற்றல் சொல் திறம் பாமை 
நல்லிணக்க மல்லது அல்லல் படுத்தும் 
தெய்வஞ் சீறின் கைதவம் ஆளும் 
மேழிச் செல்வம் கோழை படாது 

ஊருடன் பகைக்கின் வேறுடன் கெடும் 
என்று வருதலும் நினைவு கூர்தல் 

வேண்டும் . ஆத்தி சூடி . 
இருசீர் இயைந்த அடிகள் ; அவற்றோடு பின்னும் இரண்டு 
சீர்கள் கூட்டிக் கொன்றை வேந்தன் தொடர்களை ஒளவை 
யார் இயற்ற நினைந்தபோது , அவ்விரண்டு சீர்களையும் 
வீணாகக் கூட்டி விடாமல் , ஒருவகையில் இங்ஙனங் காரண 
காரிய விளக்கங்கட்காகப் பயன் படுத்திக் 

கொண்டமை 
பெரியதொரு விரகேயாம் . 
பொருள் இயைபு : 

பொருள் முடிபுகளில் மாறுபாடில்லாமல் சொற்களை 
எவ்வளவு பொருத்தமாகவும் விழிப்பாகவும் இவர் பயன் 
படுத்துகின்றா ரென்பதற்கு , மற்றும் ஓர் அரிய திறத்தை 
இங்கெடுத்துக் காட்டலாம் ,. ஆசிரியர் 

திருவள்ளுவரது 
அறத்துப்பாலில் துறவறவியலில் விரதப் பகுதி என்று ஒரு 
பிரிவு காணப்படுகின்றது . அதன் கண் , எட்டுவகை ‘ விரதங் 
கன் கூறப்படுகின் றன . ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக 
ஒவ்வோரதிகாரம் உண்டு . விரதம் என்பதற்கு நோன்பு 
என்பது பொருள் . திருவள்ளுவர் , தொடக்க நோன்பாகப் 
‘ புலால் மறுத்தல் 

அறிவுத்தியருளினார் . 
முடிந்த நோன்பாகக் 

கொல்லாமை என்பதைக் கூறிக் 


என்பதை 


3 


3 


ஔவையார் திருவுள்ளம் 


கடைசியில் நிறுத்தினார் . இடையில் தவம் , கூடாவொழுக் 
கம் , கள்ளாமை , வாய்மை , வெகுளாமை, இன்னா செய்யாமை 
என்னும் ஆறு வகையான நோன்புகளை இயைத்து விளக்கி 
விருக்கின் றார் . இவற்றுள் , புலான் மறுத்தல் அதிகாரமும் 
கொல்லாமை அதிகாரமும் ஒன்றற் கொன்று காரண காரிய 
மாயிருத்தலின் , அவை யிரண்டும் ஒன் றன் பக்கத்தே ஒன்று 
மைதற்குரியன . அப்படியிருந்தும் திருவள்ளுவர் , அவை 
யிரண்டையும் வெவ்வேறாகப் பிரித்து முதலிலுங் கடைசி 
யிலுமாக நிறுத்தி அவற்றிற்கிடையில் வேறு நோன்புகள் 
சிலவற்றை அமைத்தடக்கி அவ் மரதப் பகுதியை முடித் 
திருக்கின்றார் . இதனால் , இடையே நிறுத்தப்பட்ட தவம் 
முதலான ஆறு வகை விரதங் களை யுந் தம்முள் அடக்கிக் 
கொண்டு , வீரதம் என்னும் பெயருக்கு முதன்மை வாய்ந் 
தனவாய் விளங்கிநிற்பவை , ‘ புலான் மறுத்தல் கொல் 
லாமை என்னும் இரண்டுமேயாம் என்பது தெற்றென 
விளங்காநிற்கும் . திருவள்ளுவர் இங்ஙனம் விரித்துக் கறிய 
விரதப் பகுதி யுண்மைகளை ஒளவையார் , 

நோன்பென் பதுவே கொன்று தின்னாமை 
என்று நான்கே சொற்கள் கொண்ட ஒரே அடியில் 
மிகப் பொருத்தமாக விளக்கியருளிய அருள் வல்லமையை 
என்னென்பது ! இதன்கண் புலால் மறுத்தலும் வருகின்றது ; 
கொல்லாமையும் வருகின்றது . 
நூற் கருத்து : 

கொன்றைவேந்தனில் வரும் ஒளவையார் திறங்கள் 
பலப்பலவாய் மிகுவல்லமையுள்ளனவாயிருக்கின்றன . எல் 

எடுத்துக்காட்டப் புகுந்தால் இது மிகவும் விரியும் . 
ஆயினும் , பின் வருஞ் சில குறிப்புக்களேனு 

கொடுத்து 
இதனை முடிப்பது நல்லதென்று தோன்றுகின்றது . 

ஒளவையார் கொள்கைகள் இன்னவை என்பதும் , அவர் 
விரும்பிய சீர்திருத்தங்கள் இன்னவை யென்பதுமெல்லாம் 
இக் கொன்றை வேந்தனிலும் பெறக்கூடியனவா யிருக் 
இன்றன . 


1 


லாம் 


கொன்றை வேந்தன் 


ஒளவையார் உருவ வணக்கத்தைச் சிறப்பிப்பவர் . திருப் 
பதிதோறுஞ் சென்று வழிபடுதலிலுங் கருத்துடையவர் . 
இன்றேல் , 

“ ஆலயம் தொழுவது சாலவும் நன்று 

‘ வையந் தோறுந் தெய்வந் தொழு 
*என்று அருளிச் செய்திரார் : முதலடியில் வருகின்ற சாலவும் 
என்னுஞ் சொல் மிகவும் பொருட்பேறுடையது . ஆலயக் 
தொழுதலால் உயிர்கள் எங்ஙன டெல்லாந் தெய்வத்தன்மை 
யை அடையக்கூடும் என்னும் முறைமைகளை அது குறிக் 
கொண்டிருக்கின் ற.து. தொடரின் முதற் கருத்தையும் அது 
-நன்றாய் வற்புறுத்துகின்றது . 

ஔவையார் உள்ளொளியில் நின்று எழுதுவோர் , அகக் 
கண் அருள் இருப்பவர்க்கு அவர் எழுத்து நன்கு விளங்கக் 
கூடும் . இப் பொருண்மொழி நிழல்களை அம் முறைமையில் 
ஆழ்ந்து நோக்கி இன்பங் காண்பதே உயர்ந்த இன்பம் . 
* கச்தேவ் பிளாபார்டு என்னும் இலக்கியச் சுவையாளர் , 
இங்ஙனமே இச் சொற்பொருட் பேறுகளை நன்குணர்ந்து 
மகிழ்பவர் . ஒருவர் வாய்மொழியை ஆர நுகர்ந்து இன்புற 
வேண் டுமாரூல் , இங்ஙனம் பொருள்கள் தேங்கி நிற்குஞ் 
சொல்லூற்றுகளைத் தெரிந்துகொள்ள வேண்டு மென்பது 
அவர் கருத்து . அப்போது தானே அப் பொருள் 
நீர்மைகளிற் குளிர நீராடி இன்புறலாம் 

ஔவையார் சிறந்த பெண்மைநலம் உடையவர் ; அத 
னாலேதான் , 

" வீரன் கேண்மை கூரம் பாகும் 
என்று வீரத்தன்மையை இவ்வளவு சுவைத்துக் கூற நேர் 
தது . ஆயினும் , அப் பெண்மை என்னும் மென்மையிலேயே 
உள் உரமும் உடையவர் . 

“ உரவோ ரென்கை இரவா திருத்தல் 
என்பது அவர் வீரவுரையன்றோ ! 

* Gustave Flaubert . 


2.0 


ஔவையார் திருவுள்ளம் 


ஒளவையார் எளிய வாழ்க்கை நிலையை உடையவராயி 
னும் , தன் மதிப்பு மிகுதியுமுடையவர் . 

தோழ னோடும் ஏழைமை பேசேல் 
என்று எத்துணைக் கண்ணியமாய் ஒரு தொடர் , அவர் திரு . 
வுள்ளத்தினின்றும் எழுகின்றது ! 

இங்ஙனமே , உரிமைவாழ்விலும் அவர் கருத்துள்ளவரா 
யிருக்கின்றார் . 

" தொழு தூண் சுவையின் உழுதூண் இனிது 
என்பதனால் அது தெளியப்படுகின்றது . 
இனி , 

நாடெங்கும் வாழக் கேடொன்றும் இல்லை 
என்று இவர் ஒரு சிறந்த அறிவுத் தொடரையும் அருளிச் 
செய்திருக்கிறார் . இது பொதுவுடைமைக் கருத்துப் போன் 
றது . பரந்த நோக்கமுடையது . எல்லார்க்கும் வாழ்வு உண் 
டாக்க ஆணையிடுகின்றது . 

இந் நோக்கத்துக்கு , நாட்டின் மக்கள் தொகை எவ்வள 
வாயினும் ஊனமில்லை . கருத் தடைக்காக மலட்டு செய்து 
கொள்ளுங் கருத்துக்களில் ஒளவையாருக்கு உடன்பாடில்லை . 

" சந்ததிக் கழகு வத்தி செய்யாமை ” 
என்று அவர் கருதுகின்றார் . 

மக்கள் தொகை எவ்வளவாயினும் அவரவரும் உழைத்தே 
உண்பது என்று வைத்துக்கொண்டால் , தொகைப் பெருக் 
கத்தால் இடருண்டாகாது . 

<< போனக மென்பது தானுழந் துண்டல் ” 
என்பதனால் , உழைப்பை அவர் நன்கு வற்புறுத்துகின்றார் . 

உழைப்புகளிற் சில , பொது உழைப்புகளாய் நிகழ்ந்து 
அரசறிய விளங்கவேண்டுமென்பதும் அவர் எண்ணம் . 

கொற்றவ னறிதல் உற்றிடத் துதவி ” 
என்பது அவர் திருமொழி ... நல்வழி யென்னும் மற்றொரு 


கொன்றை வேந்தன் 


உக 


. 


நூலிலும் , அரசறிய வீற்றிருக்கும் வாழ்வை இவர் எடுத் 
தோதுவர் . 

மறுவுலக வாழ்வுக்காக இவ்வுலகவாழ்வை வருத்திக் 
கொள்ள வேண்டுமென்பது ஔவையாரின் கருத்தன்று ; 
இழந்து விட வேண்டுமென்பது மன்று : வாழு முறையில் நன் 
ராய் வாழவேண்டுமென்பதுதான் அவர் கருத்து . 

" அஃகமும் காசும் சிக்கெனத் தேடு 
‘ திரைகட லோடியும் திரவியம் தேடு 
‘ நீரகம் பொருந்திய ஊரகத் திரு 
பாலோ டாயினும் கால மறிந்துண் 

‘ மெத்தையிற் படுத்தல் நித்திரைக் கழகு 
என்னுந் தொடர்கள் அக் கருத்தை நினைவு கூர்விக்கும் .. 
* பொருள் தேடவேண்டும் ; நீர் வசதியுள்ள ஊராகப் பார்த் 
துக் குடியிருந்து கொள்ள வேண்டும் ; பாற்சோறும் காலத் 
தில் உண்ணவேண்டும் ; மெத்தையிற் படுத்துக்கொள்ள 
வேண்டும் எனவெல்லாம் ஒளவையார் அருளிச்செய்வ 
தைப் பார்த்தால் , அவரையே இவ் வுலக இயக்கங்களுக்குத் 
தலைவராகத் தெரிந்தெடுத்துக் கொள்ளலாமோ எனவுக் 
தோன்றும் . 

ஆனால் , அவர் இவ் வுலகவாழ்வை ஒரு சுமையாக ஆக்கிக் 
கொள்ளவும் இடம் தரவில்லை யென்பதைக் கருத்திருத்த 
வேண்டும் . மக்கள் இனிதாகவும் எளிதாகவும் நல்வாழ்வில் 
வாழவேண்டுமென்றே அவர் விரும்புகின்றார் . அதற்கு நல்ல 
உள்ளப் பண்புகள் வேண்டும் . 


“ செய்தவம் மறந்தால் , கைதவம் ஆளும் ” 
என்பர் . செய் தவம் என்பது இங்கே நற்பண்புகள் என்று 
ஓர் அளவுக்குப் பொதுவாக வைத்துக்கொள்ளலாம் . நல்ல 
உள்ளப் பண்புகள் தாமே உண்டாகமாட்டா . அதற்கு , 
அவ்வியற்கையையுடைய திருவுருவத்தோடு 

உள்ளத்தை 
அடிக்கடி . இயைத்துக்கொள்ள வேண்டும் . செம்மையானவ 
னோடு உள்ளம் படரும்போதுதான் உள்ளமும் 

உள்ளமும் செம்மை 


eel 


ஒளவையார் திருவுள்ளம் 


யடையும் . * செம்மை என்றாலும் சிவம் என்றாலும் 
ஒன்றுதான் . 

“ சிவத்தைப் பேணின் தவத்திற் கழகு 
என்று பல சிறந்த பொருள் நுட்பங்கள் பொதுள ஒளவை 
யார் அருளிச்செய்ததும் இதன்பொருட்டாகும் , 

அப்போது , உண்மையான அறிவு நீலை கைக்கூடும் ; அங் 
நிலையிற் செயலடக்கம் , சொல்லடக்கம் , மன அடக்கம் , என் 
னும் மோன நிலை மேவிட்டு , அச்செயலும் சொல்லும் நினைவு 
மெல்லாம் நடை பெறவேண்டிய அளவுக்குத், தக்க காலங் 
களில் தக்க இடங்களில் தக்க முறைகளில் நடைபெறும் . 
இம் மோன நிலைமையே ஞான எல்லையை அடைந்தததற்கு 
அடையாளம் . 

மோன மென்பது ஞான வரம்பு " 
என்று ஔவையார் எத்தனையோ ஆழமாக அருளிச் செய் 
திருக்கின்றார் . 

இந் நிலை கைவரும்போதுதான் இவ்வுலகவாழ்வு ஒரு 
சுமையாகத் தோன்றாமல் , இனிதாகவும் எளிதாகவும் நடை 
பெற்று உண்மை இன்பம் தருவதாயிருக்கும் . கொன்றை 
வேந்தனில் வரும் நுட்ப திட்பங்கள் இங்ஙனமெல்லாம் 
எவ்வளவோ அருமையாயிரும் 

தக்கின் 

றன . 
* ஐயம் புகினும் செய்வன செய் 
* கிட்டா தாயின் வெட்டென மற 
‘ கெடுவது செய்யின் விடுவது கருமம் 
கேட்டில் உறுதி கூட்டும் உடைமை 
* தேடா தழிக்கின் பாடா முடியும் 
நுண்ணிய கருமமும் எண்ணித் துணி 
* பையச் சென்ருல் வையந் தாங்கும் 

மொழிவது மறுக்கின் அழிவது கருமம் 
என்பவை போல்வனவெல்லாம் , வாழ்வைத் திறமையாகவும் 
இன்பமாகவும் நடத்திச் செய்வதற்கான நன் முறைமை 
களைத் திருத்தமாகவும் ஆணித்தரமாகவும் வெளியிடுகின் 


. 


. 


கொன்றை வேந்தன் 


உங 


றனவாயிருக்கின்றன . ஒவ்வொன்றும் “ மூத்தோர் சொன்ன 
வார்த்தை யமிர்த ” மேயாம் . இவற்றைக் கடைப்பிடித் 
தொழுகினால் வாழ்க்கை திறமானதாயிருக்கும் : கவல் 


கொன்றை வேந்தன் ஒரு சிறிய நூலாயிருந்தாலும் 
வாழ்வின் பல்வகை நுணுக்கங்களும் அதன்கள் எடுத்து 
ஆராயப்பட்டிருக்கின்றன . திட்டமாகவும் உறுதியாகவும் 
ஐயுறவின்றித் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றன . எல்லாம் 
பொருந்திய சிறந்த வரையறுத்த முடி.புகள் ; முடிந்த நிலை 
யில் முடிக்கப்பட்ட முடிபுகள் , 
ஔவை துண்வு : 

ஒருவள்ளுவர் நூலுக்கும் ஒளவையார் நூலுக்கும் ஒரு 
முதன்மையான வேறுபாடு உண்டு . கூர்ந்து நோக்குவ 

குவார்க் 
குத் திருவள்ளுவர் கருத்துக்கள் இன்னவை யென்பது திட்ட . 
மாகவே வெளிப்படுமாயிலும் , சில இடங்களில் , பொதுமைக் 
சூரிய சொற்களைப் பெய்து அக்கருத்துக்களை அவர் எளிதிற் 
புலப்படவொட்டா தபடி ஆழத்தில் இருத்திவிடுவர் ; எல் 
லார்க்கும் பொதுவாக உரைக்கும் பொறுப்புடையவராத 
லின் அவர் திருக்குறள் மொழிகள் அங்ஙனம் அமைந்திருக் 
கின்றன . ஔவையார் அப் பொறுப்பினை மேற்கொள்ளா 
தவர் . தமதுள்ளத்தில் முடிக்கப்பட்ட கருத்துக்களை 
அவற்றிற்கேற்ற திட்டமான சொற்கள் கொண்டு திறப்பாக 
வெளியிடுதலையே அவர் விரும்பினார் . அவர் யார் பொருட்டும் 
மயங்கவில்லை . அதனால் அவர் வாய்மொழிகள் வெட்டு 
ஒன்று துண்டு இரண்டாயிருக்கின்றன . அன்றேல் ,, 

" இல்லற மல்லது நல்லறம் அன்று ” 
என்று திருவள்ளுவரினுந் துணி a க இல்லறமே சிறந்த 
தென்று திட்டமாக வெளியிடுவரோ ? 

சிறைகாக்கும் காப்பு எவன் செய்யும் ? மகளிர் 

நிறைகாக்குங் காப்பே தலை " 
என்று திருவள்ளுவர் சிறைக்காப்புக்கும் பைய 
கொடுத்துச் சென் முராக , ஒளவையார் 


ஔவையார் திருவுள்ளம் 


வாக 


" காவல் தானே பாவையர்க் கழகு " 
என்று அதனைத் திறப்பாகவும் உறுதியாகவும் வலியுறுத்திச் 
சொல்ல முன் வருவரோ ? தம் கருத்துக்களை இவர் , தாராள 
மாக வெயீடுகின் றவரா யிருக்கின்றார் . 

“ உண்டி சுருங்குதல் பெண்டிர்க்கு அழகு 
கற்பெனப் படுவது சொல்திறம் பாமை 

* காவல் தானே பாவையர்க்கு அழகு 
என்று பெண்கள் வாழ்க்கை முறையைப் பற்றி மிகவும் 
திட்டமான கருத்துக்களை இவ்வளவு துணிவாக ஆடவர் 
வெளியீடுதல் சிறக்குமோ ? உண்டி என்பதற்குப் பொது 

நுகர்ச்சி என்பது பொருள் . 
ஔவையார் மிகவுங் கண்டிப்பானவர் ; தெளிவும் , 
யாரையும் எதிர்பாராத எளிய வாழ்க்கை நிலையுமே அதற் 
குக் காரணம் . ஆ , அவர் போன்றார் , உலகுக்கு எத்துணை 
இன்றியமையாதவர் ! 
இனி , 

வளவ னாயினும் அளவறிந்து அழித்து உண் 
எனவும் ஒரு தொடர் கொன்றை வேந்தனில் வருகின்றது . 
இதிலிருந்து , ஒளவைவார் சோழநாட்டிலேயே மிகுதியாய் 
இருந்தவர் என்பதும் , இவர் காலத்திற் சேர பாண்டிய அரச 
ரினுஞ் சோழ மன்னனே வளம் மிகுந்து சிறந்திருந்தான் 
என்பதும் உன்னியறிதல் கூடும் . 


, 


கூ . மூதுரை 
ஔவையார் சித்திய அருந்தமிழ்த் தேன்களுள் மூதுரை 
என்பதும் ஒன்று . * மூதுரை என்பதற்கு அறிவுரை 
என்று பொருள் கொள்ளலாம் . தமிழில் உள்ள முழுமுதல் 
இலக்கண நூலான தொல்காப்பியத்தின் உரையில் , இந் 
நூல் மூதுரை என்னும் பெயரினாலேயே வழங்கும் . பிற் 
காலத்தில் ‘ வாக்குண்டாம் ; என்னும் பெயராலும் இது 
வழங்குகின்றது . " வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமல 
ராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது " என்று இந் 
நூலின் முதலில் கடவுள் வாழ்த்துச் செய்யுள் தொடங்கு 
வதனால் , முதலில் வரும் லாக்குண்டாம் என்னும் சொல்லே 
நூலின் பெயராக வழங்க நேர்ந்தது . இது போலக் கொள் 
ளப்படுவதை முதற் குறிப்பாற் பெற்ற பெயர் என்று 
இலக்கண ஆசிரியர்கள் சொல்லுவார்கள் . பாட்டுக்களை 
பனப்பாடம் பண்ணும் பழக்கம் இருந்ததனால் , நினேவுக்காக 
இங்ஙனம் முதற் குறிப்பினாற் பெயர் கொள்வது வழக்க 
மாயிற்று . 
கடவுள் வாழ்த்து : 

இந்நூலின் கடவுள் வாழ்த்துச் செய்யுளில் சில நுட் 
பங்கள் 

மின்னிக்கொண் டி.ருக்கின்றன . அவ்வளவும் 
ஒளவைப் பெருமாட்டியினது பேருள்ளத்தின் அடையாள 
மேயாம் . இறைவன் திருவடியைத் தப்பாமல் சார்கின்ற 
வர்களுக்கு , வாக்கு உண்டாகும் ; நல்ல மனம் உண்டாகும் ; 
திருமகள் நோக்கு உண்டாகும் ; உடம்பும் வாட்டமுறாது 
என்று ஒளவையார் அருளிச் செய்கின்றார் . மக்கள் பெற 
வேண்டிய நலங்கள் இவையென்பது இதனால் நன்கு தெரி 


இன்றது . 


* வாக்கு என்பது பொதுவாகக் கல்வியைக் குறிக்கும் ;. 
* நல்ல மனம் என்பது நற்குண நற்செய்கைகளை உணர்த் 
தும் ; மாமலராள் நோக்கு என்பது செல்வாக்கை அறி 


1 . 


உசு 


ஒளவையார் திருவுள்ளம் 


. 


விக்கும் . மேனி நுடங்காது என்பது உடம்பின் நலத்தை 
விளக்கும் . கல்லியும் நற்குணமும் செல்வாக்கும் உடம்பு 
நலமும் ஒருவன் உடையவனானால் , இன்னும் அவன் அடைய 
வேண்டியது என்ன இருக்கின்றது ! 

கல்வியும் குணமும் வளமும் இருந்தால் இருக்கும் வரை 
யில் உடம்பும் வாடாமல் நலமாயிருக்கக்கூடும் . இதனால் , 
உயிரும் நலமாயிருக்கும் , கல்வி , கலைமகள் நோக்கு ; மன 
நலம் மலைமகள் நோக்கு ; செல்வம் அலைமகள் நோக்கு . 
இறைவனைச் சார்ந்திருப்பவர்களுக்கு அவன் இப்படி மூவகை 
நோக்குகளாய் விரிந்து அருள்கின் றனன் . 

* கல்வி நலம் உள்ளவர்களுக்கும் கடவுள் வழிபாடு 
உள்ளவர்களுக்கும் பெரும்பாலும் செல்வ நலம் உண்டாவ 
தில்லை : உடம்பு நலமும் உண்டாவதில்லை என் ற 
கருத்து , எப்படியோ தவறுதலாய் உலகத்தில் உலவுகின்றது . 
ஔவையார் இந்த எண்ணம் உடையவராகத் தெரியவில்லை. 
அதற்கு மாறாகக் , கடவுள் வழிபாடு உள்ளவர்களுக்குக் 
கல்வியும் உண்டாகும் ; கல்வி நலம் வாய்த்த அவர்களுக்கே 
செல்வ நலமும் உண்டாகும் ; உடம்பு நலமும் உண்டாகும் 
என்று தமது கருத்தை இச் செய்யுள் வாயிலாக விளக்க 
மாகவே புலப்படுத்து கின் றார் . உடம்பில் ஒரு மேனியும் 
அவர்களுக்கு ஒளிவிடும் என்பது , . யேனி நுடங்காது 
என்று 

அவர் கூறுவதனால் தெளியப்படும் . மின்னுவது 
மேனி ; மெருகிட்டது போலப் பளப்பளப்பான ஒளியுடன் 
மின்னிக்கொண்டிருக்கும் உடம்.புகளுக்கே ‘ மேனி 
னும் பெயர் பொருந்தும் . அப் பளபளப்புத்தானும் கலக்க 
மடைந்து மங்காது என்பதற்கு நுடங்காது எனப்பட்டது . 
நுடங்குதலாவது , சாயல் சுருங்குதல் . 

யாராவது கல்வி நலமும் கடவுள் வழிபாடும் உடையவர் 
கள் , மேனி நலமும் செல்வாலமும் இல்லாதவர்களாயிருந் 
தால் , அவர்களுடைய கல்வி முறையிலும் கடவுள் வழி 
பாட்டு முறையிலும் ஏதோ தவறு இருக்கவேண்டும் . கற்ற 
1.ம. ஒழு காமை , முன் தவமில்லாமை முதலியனவும் காரணங் 


. 


என் 


மூதுரை 


களாம் . ஆகவே , நல்ல மனம் இருக்க வேண்டுவதும் இன்றி 
யமையாததென்று கருதியே நல்ல மனமுண்டாம் எனவும் 
இப்பாட்டில் அருளிச் செய்யப்பட்டிருக்கின்றது . 

மக்கள் இம்மை மறுமைக்குரிய எல்லா நலங்களோடும் 
வாழ்வாங்கு வாழவேண்டுமென்பதே ஔவைப் பிராட்டி 
யாரின் திருவுள்ளமாதலால் , தமது கருத்தை அவர் இங்ஙனம் 
கடவுள் வாழ்த்துச் செய்யுளிலேயே விளங்க இலை நிறுத்திக் 
கொண்டார் . இவ் வாழ்த்துச் செய்யுள் நீங்கலாக மூதுரை 
யில் முப்பது செய்யுள் உள்ளன . மக்கள் , கல்வியும் குணமும் 
செல்வமும் என்னும் இம் மூன்றும் உடையவராய் இனிது 
வாழ்வதற்கான முறைமைகளே . அப் பாட்டுக்கள் முழுமை 
யும் விளக்கப்படுகின்றன . 

மக்கள் வாழ்க்கைக்கு இன்றியமையாதவை என்று தாம் 
வகுத்துக் கொண்ட இக் கருத்துக்கள் மூன்றையும் ஒருங்கு 
தொகுத்துத் தொகுத்து , ஔவையார் , நூலுள்ளும் இரன் 
டிடங்களில் நினைவு கூட்டுகின்றார் . ஒரு பாட்டு உடன் 
பாட்டு முகமாகவும் , மற்றொரு பாட்டு எதிர்மறை முகமாக 
வும் வருகின்றன . 

ரளவே யாகுமாம் நீராம்பல் , தான்கற்ற 
நூலளவே யாகுமாம் நுண்ணறிவு ; - மேலைத் 
தவத்தளவே யாகுமாம் தான் பெற்ற செல்வம் ; 

குலத்தளவே யாகும் கு 
என்பது உடன்பாட்டு முகத்தால் வந்தது . இதில் நீரளவே 
யாகுமாம் நீராம்பல் 

உவமை , நுண்ணறிவு : 
செல்வம் , குணம் என்பவை , அவ்வுவமை கொண்டு விளக்கப் 
பட்ட பொருள்கள் , நூலளவே யாகுமாம் நுண்ணறிவு 
என் றமையால் அது கல்வியை உணர்த்திற்று . வாழ்த்துச் 
செய்யுளில் வந்த கருத்துக்கள் இதன் கண்ணும் வந்தன . இக் 
கருத்துக்களையே தொகுத்துக்கொண்டு மற்ருெரு பாட்டு , 

“ கல்லாத மாந்தர்க்குக் கற்றுணர்ந்தார் சொல் கூற்றம் ; 
அல்லாத மாந்தர்க் கறம் கூற்றம் ; - மெல்லிய 
வாழைக்குத் தான் ஈன்ற காய்கூற்றம் ; கூற்றமே 
இல்லிற் கிசைந்தொழுகாப் பெண் 


4 . 


ம் 


.. 


. 


என்பது 


3 


உஅ 


ஔவையார் திருவுள்ளம் 


3 


என்று எதிர்மறை முகத்தால் வருகின்றது . இதில் எந்த 
உவமை மெல்லிய வாழைக்குத் தான் ஈன்ற காய் கூற்றம் 
என்பது . மற்ற மூன்றும் முறையே கல்வியில்லாதவரையும் 
நற்குணமில்லா தவரையும் செல்வமில்லாதவரையும் விளக் 
கிக்கொண்டு நின்றன . 

இல்லாளும் இல்லமும் செல்வப்பேற்றுக்கு அடையா 
ளம் . ஔவையார் இங்ஙனங் கருதுபவர் என்பது , " இல் 
லாள் அகத்திருக்க இல்லாததொன்றில்லை ” என்று இந் 
நூலிலேயே அவர் மற்றோரிடத்திற் ... றியது கொண்டு 
தினைத்தனையும் ஐயுறவின்றித் 

தெளிவாகத் தெரிந்து 
காள்ளலாம் . 


மனைவிக்குக் கணவனும் , கணவனுக்கு மனை வியும் இரு 
வர்க்கும் மக்களும் மற்றுமுள்ள சுற்றங்களுமெல்லாம் செல் 
வங்களேயாம் . செல்வம் 

மனைவி 

மக்கள் வீடு 
வாசல் நிலம் நீர் பேர் புகழ் களஞ்சியம் காவல் வாழ்வு வரவு 
முதலி . வாழ்க்கைப்பேற்றுக்குரிய அனைத்தும் ஆம் . மக்கள் 
இங்ஙனம் வசதியான வாழ்க்கைப் பேற்றைத் திருமகள் 
அருளால் அடைத்து இன்புறவேண்டுமென்பதே அம்மையின் 
எண்ணம் . வற்றிய வாழ்க்கைக்கு அவர் நூல்களிற் சிறிதுமே 
இடமில்லை . வையெல்லாந் திருமகள் நோக்கே யாம் 


என்பது , 


மருவினிய சுற்றமும் வான்பொருளும் நல்ல 
உருவும் உயர்குலமு மெல்லாம் - திருமடந்தை 
ஆம்போ தவளோடும் ஆகும் அவள் பிரிந்து 
போம்போ தவளோடும் போம் , 


என்று இந் நூலில் வேறோரிடத்திலும் , 


s 


நீரும் நிழலும் நிலம்பொதியும் நெற்கட்டும் 
பேரும் புகழும் பெருவாழ்வும் - ஊரும் 
வருந்திருவும் வாழ்நாளும் வஞ்சமிலார்க் கென்றும் 

தரும்சிவந்த தாமரையாள் தான் 
என்று இவர் இயற்றிய மற்றொரு நூலான நல்வழி யில் 
ஓரிடத்திலும் வருவனவற்றல் 

வருவனவற்றால் தெளிந்துகொள்ளப்படும் . 


.. 


மூதுரை 


உக . 


ஆதலால் , இல்லாளும் இல்லமும் முதலியன செல்வப்பேர் 
றின் அறிகுறிகளேயாம் என்பது நன்கு வலியுறும் . வலி 
யுறவே , முன் , இல்லிற் கிசைந்தொழுகாப் பெண் ) 
வந்தது . செல்வப்பே றில்லாதவாது இரங்கத்தகுந்த எளிய 
நிலயைக் காட்டுவதேயாமென்பது மயக்கமின்றித் துணிந்து 
கொள்ளப்படும் . ஆகவே ஒளவையார் , மூதுரையிற் கூற 
நினைந்த கருத்துக்களை வாழ்த்துச் செய்யுளில் பிழிவாக 
நிறுத்துக் கூறிக்கொள்ளும் உண்மை , ஏரியனை ! நீர் போல 
விளக்கமாகவே தேங்கித் தெரிகின்றது . 

இங்ஙனம் , நூலுள் வருகின்ற கருத்துக்கள் முதலியன 
வாழ்த்துச் செய்யுளிலும் சுருக்கமாக வருமாறு செய்வது , 
தொன்று தொட்டு வருகின்ற நூன்மரபேயாகும் . ஆசிரியர் 
மாதவச் சிவஞான முனிவரர் , தமது அரிய சினஞானபாடியத்தில் 
சிவஞான போதத்தின் முதலில் வரும் வாழ்த்துச் செய்யு 
ளுக்கு விளக்கங் க.றுகின்றபோது , நூலுள் வரும் பொருட் 
கூறுகள் அச் செய்யுளிற் குறிப்பாக அடங்கிக் கிடக்கும் 
முறைமையை எடுத்து விளக்கி அதன் இறுதியில் , “ இங்ங 
னம் நூல் நுதல் பொருளெல்லாம் குறிப்பால் தன்னகத் 
தடக்கி நிற்றல் 
நிற்றல் மங்கல 

மங்கல வாழ்த்துக்கு இலக்கணமென் 
இணர்க 

மரபும் உரைத்து முடித்தமை இங்கு 
நினைவு கூர்தற்குரியது . 

இனி , நன்னூல் இயற்றிய பவணந்தியார் “ பூமலி 
அசோகின் புனை நிழல் அமர்ந்த நான்முகன் தொழுது நன் 
கியம்புவன் எழுத்தே ன்று கூறினாற்போலச் , சிலர் , தாம் 
விளக்கப்போகும் நூற்கருத்தை வாழ்த்துச் செய்யுளில் , 
தெளிவாகவே இனைத்துக் கூறுதலும் உண்டு . 

மூதுரை வாழ்த்துச் செய்யுள், சிவஞான போத வாழ்த் 
துச் செய்யுள் போன்றது . 
கல்வி : 

கல்வியைப்பற்றி ஒளவையார் கருதுங் கருத்துக்கள் மிக 
வும் ஊக்கந் தருவனவாயிருக்கின்றன ; கல்வியாவது என்ன 
என்பதை முதலில் அவர் வரையறுக்கின் சார் ; ஒரே பாட்டில் 


என்ற 


50 


ஒளலையார் திருவுள்ளம் 


இதைப்பற்றிய பல கருத்துக்களையும் பொருந்தச்செறித்துக், 
காட்சிக் கழகாய் அமைத்திருக்கின்றார் . வழக்கப்படி அவ 
ருடைய எளிமையும் இனிமையும் நுட்பதிட்பங்களும் இதன் 
கண்ணும் ஒளிவிடுகின்றன . நகைச் சுவையையும் , அதே 
நேரத்தில் மிக்க கண்டிப்பையும் இது தருவதாயிருக்கின்றது . 

* கல்வி யென்பது பிறர்க்குப் பயன்படுகின்ற திறமை 
யும் , பிறர் குறிப்பை அறிந்து கொள்கின்ற திறமையுமாகும் 
என்பது அவர் கருத்து . 

நூல்களைப் படித்துவிடுவது மட்டுங் கல்வியாகாது ; பிறர் 
வாழ்க்கையைச் செப்பஞ் செய்யத்தக்க திறமையைப் பெறு 
கின்றபோதுதான் , கல்வி நிறைவடைகின்றது . பலரெதிரிற் 

பயன்படவில்லை யானால் , அது கல்வியே ஆகாது . 
பிறர் குறிப்பை அறிந்து கொள்ளுந் திறமையும் ஒருவனுக்கு 
இல்லையானால் , அவன் எப்படி. அவர்களுக்குப் பயன்படக் 
கூடும் ? ஆகவே ! இவ்விரண்டு கருத்துக்களும் ஒருவன் கல் 
விக்கு உயிர் நாடிகளா யிருக்கின் றன . ஔவையார் இக் 
கருத்துக்களை அமைத்து அருளிச்செய்த மூதுரைச் செய்யுள் , 


ப 


2 


கல்வி 


கவையாகிக் கொம்பாகிக் காட்டகத்தே நிற்கும் 
அவையல்ல நல்ல மரங்கள் -- சவைநடுவே 
நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பறிய 

மாட்டா தவன் நல் மரம் 
என்பது . 

கிளைகளும் வளார்களுமாகத் தழைத்துக் காடு 
களில் இடம் பரவி நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள் ; 
சவை ஈடுவில் , நீட்டிய ஏட்டை வாசிக்கத் தெரியாமல் நின்ற 
வனும் , பிறர் குறிப்பை அறியமாட்டாமல் நின்றவனுமே 
நல்ல மரங்களாவர் என்று அவர் அறிவிக்கின்றார் . 

பலர் முன்னிலையில் பணியாற்ற இயலாதவன் என்னுங் 
கருத்தில் , அவ்வகையிற் கடைசித் தரமானவனான , எழுதிய 
ஓலை யொன்றைதானும் வாசிக்கமாட்டாதவனை இங்கே 
சுட்டிச் சொன்னார் . 

பிறர்க்குப் பயன்படும்படி அவையில் ஒன்றைப் பேசும் 
வல்லமையில்லாமல் , ஒன்றைப் படிக்கவுங்கூடத் தெரியாத 


சிலைமையில் , ஒருவன் உயரமாய் நிற்பதை நோக்க , உடனே 
அவருக்கு மரத்தின் நினைவு எழுந்தது , ஒப்பிட்டுப் பார்த் 
தார் ; கப்புங் 

கிளையுரைக 

இருக்குங் காட்டுமரங்கள் 
அவருக்கு நல்ல மரங்களாகத் தோன் றவில்லை . சிறிதுங் 
கோணலில்லாமல் நேராய் நெட்டையாய் நிற்கும் இவன் 
போன்றாரே அவருக்கு நல்ல மரங்களாகத் தோன்றினர் . 
இப்படி நகைச் சுவை தோன்ற , இச் செய்யுளை ஒளவையார் 
அருளிச் செய்திருக்கின்றார் . 

ஆசிரியர் திருவள்ளுவர் முதலியோர் கல்வியில்லாதவரை 
விலங்குகளோடு ஒப்பிட்டுக் கூறினால் , அம்மையார் அவர் 
எல்லாரினுங் கண்டிப்பாக , அக் கல்லா தவரை நல்ல மரங் 
கள் என்றே துணிந்து கூறுகின்றார் . 

இங்ஙனம் இச் செய்யுளிற் கல்லி யென்பது இன்னது 
என்று பிழிசாருக வடித்துக் கூறி , அதனைக் கல்லாதவர்க 
ளைக் கண்டிப்பாக இழித்துக் கூறுமுகத்தால் , கல்வி கற்றுக் 
கொள்ள வேண்டிய தன் கட்டாயத்தை நன்கு வலியுறுத்து 
வாராயினர் . 

இனி , அத்தகைய கல்வித் திறமையும் ஒருவருக்குச் 
சொந்தத் 

திறமையாக அமையவேண்டு மென்றும் அவர் 
கருதுகின்றார் . ஒருவரைப்பார்த்து மற்றொருவர் படிக்கமுயலு 
தல் , வழியல்லாத வழிற் செல்லுதல் போல ஆகும் . அதனால் , 
அவரவர்க்கே உரிமையாக அவரவருள் மறைந்து கிடக்கும் 
ஆற்றல்கள் வீறுடன் தெளிவந்து விளங்குதற்கு இடமில் 
லாமற் போகின்றது . பிறர்பால் அவர்க்கே உரிமையாக 
விளங்கிற்கும் திறழைகள் மேலுமேலும் ஓங்கிப் பயன் படு 
வதற்கும் தடையாகின்றது . உலகத்தாரும் , கற்றார் பல 
ருடைய பலவேறு திறமைகளையும் , அவற்றால் உண்டாகும் 
பலவேறு பயன்களையும் இழந்துவிடும்படி . நேர்கின்றது . 
ஆதலால் , கல்விகளை 

அவரவரும் முறையாகப் பயின்று 
அவரவர்க்கே உரிய வாய் அவரவர் உயிரறிவினுள் மறைந்து 
கிடக்குந் தனித்திறமைகளை மேலெழுப்பி உலகுக்குப் பயன் 
படும்படி. ஒளிரவைக்க வேண்டும் . கல்விப் பயிற்சிகள் இங் 


கூஉ 


ஔவையார் திருவுள்ளம் 


ஙனம் நடைபெறுவது நன்றாயிருக்கும் . அப்படிச் செய்ய : 
மல் , தாம் முறையாகக் கல்லாமலே கற்கரைப்போல் ஒருவர் 
நடக்க முயல்வது , மேலே காட்டியபடி கல்வியில் உயர்ந்து 
வரும் சான்றோரையுந் தடைசெய்து தாமுந் தோல்வியுறு 
தற்கே ஏதுவாகும் . இயற்கையே அழகாக இருக்கும் நீல 
மயில் , அதற்கேற்ற பசுமையான இடமாகிய ஒரு கானகத் 
தில் மேகங்கள் தவழ்ந்து வருகின்ற குளிர்ந்த நேரத்தில் 
இயல்பாகத் தனக்குள் தோன்றிய உள்ளமகிழ்ச்சியினால் 
நிஜமான தனது தோகையை மலர எரித்துக் கண்ணியமாக 
வும் கவர்ச்சியாகவும் அடி பெயர்த்து நடம் ஆடுகின்ற இன் 
பக் காட்சியைக் கண்டு , எல்லாப் படியாலும் அதனோடு 
ஒப்புமையில்லாத ஒரு வான்கோழி தன்னையும் அம் மயில் 
போலப் போலியாகக் கருதிக்கொண்டு றெண்ட பாலைவனத் 
தில் வெயிலில் தனக்குள் எழுந்த செயற்கை யெழுச்சியினால் 
தானும் தனது பொல்லாத சிறகை விரித்து ஆடினால் எப்படி 
யிருக்கும் ! இயல்பான கல்வித் திறமையில்லா தவர் , கற்றா 
ரைப்போல நடிக்க முயல்வது இவ் வான் கோழியின் செயல் 
போன் றதே யாம் . ஔவையார் 

இவ்வழகிய 
மிகவும் அமைவாகப் பொருத்திக் , 


உ.மையை 


கற்ற கவி 


அருளிச் 


கான மயிலாடக் கண்டிருந்த வான் கோழி 
தானும் அதுவாகப் பாவித்துத் - தானுந்தன் 
பொல்லாச் சிறகைவிரித் தாடினாற் போலுமே 

கல்லாதான் க 
என்று ஓர் எளிய இனிய மூதுரையை 

செய்வது , 
எவ்வளவு நன் ரூ யிருக்கின்றது ! 

கல்வி இங்ஙனம் பயிற்சியினால் மாட்சிமைப்படுதலோடு 
குணத்தினாலும் மாட்சிமைப் படுதல் வேண்டும் . குணத்தி 
னால் மாட்சிமைப்படும்போதுதான் கல்வி பெருமையடை 
கின்றது . அதற்கு , அம் மாட்சிமை வாய்ந்த கற்றாரோடு 
மேலுமேலும் மனங்கலந்து பழகுதல் இன்றியமையாத 
தாகும் . நல்ல தோற்றமும் மணமும் வாய்ந்த தாமரை மலர் 
கள் நிறைய மலர்ந்துள்ள தெளி நீர்க் குளங்களில் நல்ல அர் 


முதுரை 


நங. 


னங்கள் சேர்ந்து வாழ்வது போலத், திறமையுங் குணமும் 

பெருங்கல் வீயாளரோடு , ஏனையோர் நெருங்கிக் 
கலந்து கொள்ள வேண்டும் . குண மாட்சிமை யில்லாதவர்க 
ளோடு கலந்து கொள்ள லாகாது . அது மூர்க்கரது செயல் . 
இங்ஙனம் அறிவுரை கூற விரும்பும் ஒளவையார் , 


" நன்றா மரைக்கயத்தில் நல்லன்னம் சேர்ந்தாற்போல் 
கற்றாரைக் கற்றாரே காமுறுவர் - கற்பிலா 
மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதுகாட்டிற் 
காக்கை உகக்கும் பிணம் 


என்று தெளிவுபடுத்தி விளக்குகின்றார் . பின் இரண்டடி 
களில் மூர்க்கரைப்பற்றிய குறிப்பு வருவதனால் முன் இரண் 
டடிகளிற் கூறிய கற்றார் என்பவர் , திறமையோடு குண 
மாட்சிமையு முடையவராவர் எனக் கொள்ளுதல் வேண்டும் . 
மலர்ந்த 

ந்து மணக்கும் நீர்ப்பொய்கைக்கும் கரிந்து நாறும் இடு 
காட்டுக்கும் எவ்வளவு 

வேறுபாடு இருக்கிறது ! அப் 
படியே , அழகிய வெண்ணிறமான மல ருகக்கும் அன்ன 
மெங்கே ! இருண்ட கரு நிறமான பிண முகக்குங் காக்கை 
யெங்கே ! அணுவுக்கும் மலைக்கும் உள்ள வேறுபாடன்றோ 
இவற்றிலும் தெரிகின்றது / ஆகவே , கற்றார் , நிறைவடைந்த 
பெருங்கல்வியாளரோடு சேர்ந்து விளங்குவது எவ்வளவு 
னிமையும் பெருமையுமுடையதா யிருக்கின்றது ! 


இங்ஙனம் மாசறக் கற்று நிறைவடைந்தால் , அக் கம் 
றோருக்கு இணையானவர்கள் இவ்வுலகத்தில் யாரிருக்கிறார் 
கள் ? அவர்களுக்கு இங்கே குறையென்பது தான் என்ன 
இருக்கின்றது ? எல்லா வளங்களும் ஒருங்கு நிரம்பிய மன்ன 
னும் அவருக்கு நிகராகமாட்டான் . மன்னனையும் மாசறக் 
கற்றோரையும் சீர் தூக்கிப் பார்த்தால் , மன்னனை விடக் கற் 
றோரே சிறப்புடையவராவர் . ஏனென்றால் , மன்ன னுக்குத் 
தீன் தேசமல்லாமல் சிறப்பில்லை ; கற்றவர்க்கோ சென்ற 

டமெல்லாம் சிறப்பு ( உச ) ; காரணம் , களங்கமற்ற 
உயர்ந்த பொதுமை 

மனப்பான்மை , கற்றவர்களுக்கு 
உண்டு ; அவர்களுக்கு பாதும் ஊர் ; யாவருங் கேளிர் . ஆத 

3 


கூச 


ஒளவையார் திருவுள்ளம் 


லால் , நிறைவடைந்த பெருங்கல்வியாளருக்கு இவ்வுலகத் 
தில் ஒரு குறையு மில்லையென்றே தீர்மானிக்கவேண்டும் . 

பிறர்க்குப் பயன்படுத் திறமையும் , பிறர் குறிப்பை அறிந்து 
கொள்ளுந் திறமையும் , தனக்கே உரிய உயிர்த் திறமையும் , குண 
மும் , யாதும் ஊரே யாவருங் கேளிர் என்று பொதுமையாகக் 
கருதும் மனப்பான்மையும் என்னும் இத் திறமைகளே ஒரு 
வனுக்குக் கல்வி எனப்படுமென்பது இம்மூதுரைச் செய் 
யுட்களால் திட்டமாக விளங்குகின்றது . “ வைத்ததொரு 
கல்வி மனப் பழக்கம் ” என்னும் ஓளவையாரது தனிப்பாட 
லொன்றும் இங்கு நினைவுகூர்தற்குரியது . ஆகவே இச் 
சிறந்த மனப்பழக்கங்களாகிய மக்கட் பண்புகளை ஒருவன் , 
கல்வி யெனக் கருதிப் பயிலாமல் , சில நூல்களை ஏட்டள 
வாகக் கற்றுக்கொண்டு அதனையே கவ்விப் பயிற்சி யெனக் 
கருதிக்கொள்வனாயின் , அவனது நிலை எவ்வளவு ஏழைமை 
யானதாயிருக்கின்றது. கல்வியின் உண்மை நிலையை ஒளவை 
இம் முறைமையில் நுட்பமாக 

உணர்த்துவது , 
அவர்க்கே உரியதான ஒரு பெருந் தனித் திறமையாகும் . 

கல்வியை இம் முறைமையிற் பயின்று மாட்சிமைப் 
பட்டவர்களுக்கு உலகத்தில் ஏன் குறைவு வரும் ? வெறும் 
ஏட்டறிவையே கல்வியறிவாகக் கருதிக்கொண்டு , எவரை 
யும் உலக முறைமையையும் பொருள் செய்யாமல் முறை 
தவறிச் செல்வோர்க்கு , எங்ஙனம் எல்லா நலங்களும் 
உண்டாகும் ? நலங்களுக்குரிய காரணங்கள் அவர்கள் பால் 
இல்லையே ! அத்தகையோர் கற்றோருமாகார் ; திருவள்ளு 
வரும் இவர்போன்றாரைக் 

கல்லார் அறிவிலா தார் 
என்று தெளிவாகவே கூறுகின்றார் ; ஆகவே அத்தகைய 
கல்லாதாரைக் கற்றாராக நினைத்துக்கொண்டு , அவர்க்குச் 
செல்வம் முதலிய நலங்கள் உண்டாகாமையைக் கருதிக் , 
கல்விச்செல்வம் உடைவர்களுக்குப் பொருட்செல்வம் 
உண்டாவதில்லை என்று ஒரு தவறான எண்ணத்தைப் 
படைத்துக் கூறுவது எப்படிப் பொருந்தும் ? உண்மை 
யான கல்வியாளர்க்கு உலகத்தில் எல்லாச் செல்வங்களும் 


.3 , 


முதுரை 


உரியவாகவே இருக்கின் றன . 

கூர்ந்து நோக்கினால் , 
உண்மையான கல்வியறிவு உடையவர்களே உலகத்தில் 
நல்ல செல்வமுடையவர்களாக இருக்கக் காண்கின்றோம் . 
மேலைத் தவமுடையவர்கள் இப்பிறவியில் ஏற்ற கல்வி நலம் 
உடையவராய் , அக் கல்வியறிவின் வாயிலாக நிரம்பப் 
பொருள் நலம் படைப்பவரா யிருக்கின்றனர் . இதனாலன் 
றோ ஆசிரியர் திருவள்ளுவர் , கல்வியறிவினாலேயே ஒருவன் 
உலகிற் பொருள் படைப்பது 

என்னுங் கருத் 
தால் , கல்வி , கேள்வி , அறிவு முதலான அதிகாரங்களைத் 
தமது திருக்குறளிற் பொருட்பாலின்கண் நிறுத்தி அறி 
வுறுத்துவாராயினர் ! 


. 


ருவே றுலகத் தியற்கை : திருவேறு 

தெள்ளிய ராதலும் வேறு 
என்னுந் திருக்குறளில் , பொருளே நோக்கமாக வாழும் 
உலக வாழ்க்கை ஒன்று , தெளிவே நோக்கமாக வாழும் 
அருள் வாழ்க்கை ஒன்று ; இங்ஙனம் இருவேறு நோக்கமாக 
உலகம் நடைபெற்றுச் செல்கின்றது என்று அறிவுறுத்தப் 
பட்டிருக்கின்றதேயல்லாமல் , கல்வியைப் பற்றி இங்கே 
குறிப்பது ஏதுமில்லை , கல்வீ இவ்விருவகை வாழ்க்கைக் 
கும் பொது . கல்வியறிவு கொண்டு பொருளே நோக்கமாக 
வும் உயிர் வாழலாம் : தெளிவே நோக்கமாகவும் உயிர் 
வாழலாம் . உண்மை இங்ஙனம் இருப்பதனாலே தான் , 

இம் மூதுரையின் வாழ்த்துச் செய்யுளில் , 
*வாக்குண்டாம் என்பதனாற் கல்வியறிவைக் குறிப்பித்து , 
* நல்ல மனமுண்டாம் என்பதனாலும் " மாமலராள் நோக் 
குண்டாம் " 

என்பதனாலும் முறையே அக் கல்வி 
யறிவு கொண்டு தெளிவையும் பெறலாம் , திருமகள் நலத் 
தையும் பெறலாம் என்று தெளிவுற அருளிச் செய்திருக் 

கல்வி இவ்விரண்டுக்கும் பொது என்பது 
லிருந்தும் நன்றாகத் தெரிந்து கொள்ளலாம். ஏதாவது ஒரு 
நோக்கமாக வாழ்க்கை செலுத்துகிறவர்களுக்கு மற்றொரு 
நலம் குறைவது போலத் தோன்றலாம் ; ஆனால் கல்வியாளர் 
கள் முயன்றால் அவர்கட்கு உண்டா காத நலங்கள் எவையு 


ஒளவையார் 


கின்றார் . 


அ 


ஔவையார் திருவுள்ளம் 


மில்லை ; இரண்டும் ஒருங்கே பெற முயன்றாலும் அந் நோக் 
கத்துக்கேற்ற அளவில் அவ்விரண்டும் அவர்கட்கு ஒருங்கே 
உண்டாவதிலுந் தடையில்லை . 

கல்வியின் மெய்ந்நிலைமையைப் பயன்படும் முறையில் 
ஒளவையார் இம் மூதுரைச் செய்யுட்களில் எவ்வளவு நுட்ப 
திட்பமாக நன்றாக அருளிச்செய்திருக்கின் றார் / உலகத்தார் 
மாட்டு வைத்த அவரது பேரருளுக்கு எல்லையே இல்லை .. 
தெளிவடைந்த நிலையிலுள்ள சான்றோர்கள் இங்ஙனமெல் 
லாம் மெய்ப்பொருள்களைத் தாமே உளங்குழைந்து அருளிச் 
செய்யாவிட்டால் , உலகத்தில் ஏனையோர் 

உய்வதற்கு , 
வேறு முறைகளில் வழியுண்டோ ? 
செல்வம் : 

இனி , ஒளவைப்பிராட்டியார் , மக்கள் அனை வரும் வளத் 
தோடு வாழவேண்டுமென்னும் அருளுள்ளங் கொண்டு அறி 
வுறுத்தும் தெளிவான நல்லுரைகள் சிலவுங் கருத்திருத்துதல் 
வேண்டும் . 

முதலில் வளம் என்பதே யாதென்று அறியவேண்டுமாக 
லின் , பழகுதற்கு இனியரான சுற்றத்தவரும் , மேன்மை 
வாய்ந்த செம்பொற்றிரளும் , அழகு , வடிவம் முதலிய நல்ல 
தோற்றமும் , சிறந்த நண்பர்களுமெல்லாம் செழுமையின் 
கூறுகளேயாம் என்று " மருவினிய சுற்றமும் ” ( செ . உக ) 
என்னுந் திருப்பாடலின் முகமாக அருளிச்செய்தார் . 

இனி , அவ்வளங்களெல்லாம் , அமைய வேண்டுங் காலங் 
களிலேயே அமையவேண்டுமென்பதும் ஒளவையின் கருத்து . 
இளமையில் வறுமை நேர்ந்தபின் முதுமையில் இனிய நுகர் 
பொருள்கள் அமைவதனால் என்ன பயன் ? சூடிக்கொள்ளக் 
கூடாத காலத்தில் மலரும் நறுமலர்களைப்போலவும் , கணவ 
னில்லாத காலத்தில் விளங்கும் ஒரு மங்கையின் பேரெழி 
லைப் போலவும் துய்ப்பதற்கு ; வழியின்றி வீணே 

கழிந் 
தொழிதலால் நன்மை என்ன உண்டு ? ( ங ) . ஆதலால் , உரிய 
காலங்களில் 

வளங்கள் அமைவது இன்றியமையாததா 
யிருக்கின்றது . 


மூதுரை 


அங்ஙனம் அமைவதற்குத் திருமகள் நோக்கம் முதன்மை 
யானது . ஏனென்றால் , அவை திருமடந்தை ஆம்போது அவ 
ளோடும் ஆகும் ; அவள் பிரிந்து போம்போது அவளோடும் 
போகும் ( உக ) , திருமகள் நோக்கத்தைப் பெறுவதற்கு 
முன்னைத் தவம் அமைந்திருக்க வேண்டுவதோடு , இப்போது 
முயற்சியும் சிறிது வேண்டும் ; எடுக்கும் முயற்சியை எப்போ 
தும் திருத்தமாகச் செய்து கொண்டிருக்க வேண்டும் . பயன் 
தானே விளையும் . எப்பொழுதும் முயற்சி முன்னும் பயன் 
பின்னுமாகத்தான் நடைபெறும் . பயன் உண்டாகும் நேரம் 
வாய்த்து விட்டால் அது தானே உண்டாய்விடும் . 
-வாயாமுன் நாம் அடுத்தடுத்து முயன்றாலும் செயல் நிறை 
வேறிவிடாது . நாம் நமது தோட்டத்திற் சில பழ மரங்களை 
வைத்துப் பயிரிட்டால் , அவை மிக நீண்டு உயர்ந்த மரங்க 
ளான பின்னும் பழுக்கும் பருவம் வந்தால் மட்டுமே பழுக் 
சின்றன . அன் றீப் பழா . அதுபோலத்தான் நம் முயற்சி 
களும் பயன் றரும் நேரம் வந்தால் , தாமே பயனுண்டாக்கும் . 
ஆகவே பயன்களில் முனைப்புக்கொள்ளாமல் முயற்சிகளில் 
திருந்திய எண்ணம் வைத்து ஒழுகுதலே , உரிய நேரங்களில் 
நல்ல வளங்கள் மிதவதற்கு ஏற்றதாகும் . 

அடுத்து முயன்றாலும் ஆகுநா ளன்றி 
படுத்த கருமங்களாகா : - தொடுத்த 
உருவத்தால் நீண்ட உயர்மரங்க ளெல்லாம் 

பருவத்தா லன்றிப் பழா 
என்று ஔவைப் பெருமாட்டியார் அருளிச்செய்த திருப் 
பாடலில் இவ்வுண்மைகள் விளங்குதல் காணலாம் . 

இனி , முயற்சி செய்யும் நல்லோர் இங்ஙளம் திண்ணிய 
திருந்திய உள்ளம் உள்ளவராய்த் , தாம் செய்யும் வேலைத் 
துறையிற் பேராற்றலுடையவரா யிருந்தாலும் , தக்க துணை 
வலியோடு அக் காரியங்களைச் செய்வது பின்னும் உறுதி 
யுடையதாயிருக்கும். தட்டாமல் நற்பயன் உண்டாவதற்கு 
ஏதுவாயிருக்கும் . நெல்லிலுள்ள அரிசியிலேயே ஆற்றலோடு 
கூடிய முள . அமைந்திருந்தாலும் , அவ்வரிசியைச் 

சூழ 
* அமைந்துள்ள உமி வீண்டுபோனால் முளைத்தல் என்னும் 


41 


5 


1 . 


ஒளவையார் திருவுள்ளம் 


செயல் நிகழாமற்போகின்றது ; ஆதலால் , நமது முயற்சிக்கு 
உறு துணையா யிருக்கக்கூடிய தக்க துணைவர்களையும் உடன் 
அமைத்துக்கொண்டு , எம் முயற்சியையும் வலிமைபெறச் 
செய்ய மனங்கொள்ளவேண்டும் : ( கக ) . அப்போது செல் 
வம் தக்கவாறு செழிப்பதற்கு இடமாகும் . 


இனி , அங்ஙனந் துணைவலியாக அமைத்துக்கொள்ளத் 
தக்கவரைப்பற்றியும் ஔவையார் சில குறிப்புக்கள் தரு 
கின்றார் . துணை வலியாய் அமைவோர் , காரியத் தகுதி யுடைய 
வரா ? நேரத்தில் தன்னை இழந்தாயினும் செயலை நிறை 
வேற்றுவோரா ? கரவில்லாதவரா ? என்பது பற்றி ஆராய 
வேண்டுவது கட்டாயமாகும் . 


உடன் பிறந்தார் முதலிய உறவினராய் அமைந்தார் சில 
ரைத் தாம் துவங்கிய பொருள் முயற்சியில் தமக்குத் துணைவ 
ராக அமைத்துக்கொள்ளலாமென்று சிலர்க்கு நினைவு தோன் 
றும் . காரிய வெற்றிக்கு உறவு என்பது முதன்மையன்று. 
உண்மையோடு கூடிய திறமையே முதன்மையானது . இத் 
திறமையோடு உறவும் அமைந்திருந்தால் அமைந்திருக் 
கட்டும் . அப்படியில்லாவிட்டால் , அவர் போன்றாரைத் துணை 
வராகக் கொள்ளுதலிற் பயனில்லாமையோடு , அதனால் தீமை 
நேரினும் நேரும் ; ஏனென்றால் , உடம்பை மாய்க்கும் நோய் 
என்பது உடம்போடு உடன் பிறந்ததாகத்தான் இருக்கின் 
றது ; இருந்தாலும் உடம்பை அது மாய்த்துவிடக் காண் 
கின்றோம் ; ஆனால் , அவ்வுடம்பை மாயவிடாமல் அதன் 
நோயைத் தீர்த்துப் பிழைப்பிக்கும் பச்சிலை முதலிய மருந்து 
வகைகளோ , அவ்வுடம்போடு உடன் பிறவாமல் எங்கோ 
தொலைவிலுள்ள மலைகளில் இருக்கக் காண்கின்றோம் . அங் 
நனமே , உறவின ரல்லாதவர்களிலும் , உண்மைத் திறமை 
யாளராயிருந்து பயன்படக்கூடியவர்கள் உலகத்தில் இல் 
லாமலில்லை . ஆதலால் , உடன் பிறந்தார் சுற்றத்தார் என் 
றிராமல் , காரிய வெற்றியையே குறிக்கோளாகக் கொண்டு , 
அதற்குரிய திறமையாள ரெவரோ அவரையே துணை வராகத் 


முதுரை 


கூக 


தழுவி முயற்சிகளைப் பலமுகமாக நடத்திப் பொருளீட்டு 
தல் வேண்டும் ( 20 ) . 

இனி , அத்துணைவலிக்குரியோர் ஒருகால் " தக்க தோற்ற 
மில்லாதவராகவும் இருக்கலாம் ; ஆடம்பரமில்லாதவராகவு 
மிருக்கலாம் ; காரியத் திறமைக்குமூன் இவையெல்லாம் அவ் 
வளவு பொருளல்ல ; காரியத்திறமையோடு இவையுமிருப் 
பின் நன்றேயாம் . திறமையையே முதன்மையாகக் கருத 
வேண்டும் . தாழம்பூ இதழ் பெரியது தான் ; மகிழம்பூ இதழ் 
சிறியது தான் . ஆனால் , மகிழம்பூவின் மணம் தாழம்பூவுக்கு 
இல்லையே / பெரிய தோற்றத்தோடு இருந்து மட்டும் என்ன 
பயன் ? அகலமாகப் பரந்து தோன்றும் ஒரு பெரிய கடலை 
யும் அதனருகே குறுகலாகக் குழிந்து தோன்றும் ஒரு சிறிய 
நீரூறலையும் நினைக்குமிடத்தும் இவ்வுண்மை விளங்குகின்றது . 
சிற்றூ றலின் நீரோ உண்பதற்குப் பயன்படுகின்றது ; கடல் 
நீரோ உடம்பைக் கழுவுவதற்கும் ஆகாததாயிருக்கின்றது ; 
( கஉ ) . ஆதலால் , உடல் சிறியரென்று கருதி அதனாலேயே 
காரியத் திறமையைப் போற்றிக் கொள்ளாமலிருப்பது 
ஆகாது . இங்ஙனமே ஆரவாரமில்லாமல் அடங்கியிருப்போ 
ரையும் உடனே எளியரென்று கருதி அவராலாந் திறமையை 
இழந்து விடுதலுமாகாது . ஏனென்றால் , நீர்க்காலில் ஓடு மீன் 
ஓடத் , தனக்கு இரையாவதற்குரிய தகுதியான மீன் வரு 
மளவும் , கொக்கு அதன் மடைத்தலையில் மிக்க அடக்க 
முடைய துபோல வாடியிருப்பது கண்டு , அதனைத் திறமை 
யில்லா ததென்று கருதிவிடுதலாகாதன்றே ? ( கசு ) . 
லால் , துணை வலிக்குத் தெரிந்தெடுப்போரிடம் திறமையைக் 
கருது தலொன்றே முதல் நோக்கமாக இருக்கவேண்டுமென் 
பது இக் குறிப்புக்களிலிருந்தெல்லாம் தெரிகின்றது . 

இனி , நேரத்தில் தன்னை இழந்தாயினுஞ் செயலை நிறைவேற்று 
வோரா என்பதுங் கருதுதல் வேண்டும் ; ஏனென்றால் , செயலைத் 
துறைபோக நிறைவேற்றுதற்கு , ஏற்ற நேரங்களில் அவ் 
வியல்பு இன்றியமையாததா யிருக்கின்றது . செயல் நன்கு 
நிறைவேறி அதனால் பலர்க்கும் நன்மைவருமாயின் , ஒருவர் , 


ஒளவையார் திருவுள்ளம் 


தன்னுடைய சிறு நலங்கள் சிலவற்றை இழந்துவிடுவதனாற் 
குறையில்லை . ஒருகால் உயிரையே இழக்க நேரினும் , கட 
மையை நிறைவேற்றும் பொருட்டு அது செய்யத்தக்கது . 
நன்மையில் உள்உரம் உடையோர் , கடமைகட்கு நேரும் 
எதிர்ப்பு கட்கு அஞ்சார் ; தளரவுந் தளரார் . ஒரு கல்தூணின் 
மேல் பளுவு மிக ஏறித் தாக்குமாயின் அத் தூண் பிளந்து 
முறியுமேயல்லாமல் தளர்ந்து வளையாதன்சே ! ( சு ) . முழுத் 
தன்னல இழப்பை இங்கே ஒளவையார் எடுத்துக்காட்டினா 
ராயினும் , பொதுவில் அத்தகைய அன்புள்ளம் காரியஞ் 
செய்வோர்க்கு வேண்டும் என்பதே இங்குக் கருத்தாவதாம் . 


துணை வலிக்கு உரியாரை இவ்வாறு தேர்ந்துகொள்ளுங் 
கால் , அவர் கரவில்லாதவரா என்பதும் ஆய்ந்து கொள்ளுதல் 
வேண்டும் . அதனைக் கண்டுகொள்ளும் வழி , அவரும் அவர் 
செய்கைகள் முதலானவையும் ஒளிவுமறைவு இன்றி நிகழ் 
கின்றனவா என்று ஆராய்தலாகும் . நாகப்பாம்பு தன்பால் 
நஞ்சு இருப்பதனால் , மறைந்து உறைகின்றது ; நீர்ப்பாம்பு 
அஃதில்லாமையால் அஞ்சாமல் வெளியே கிடக்கின்றது . 
ஆதலின் , தரவுஉடையோர் எப்போதும் மறைந்து மறைந்தே 
உறைவர் . இங்கே கரவு என்பது உட்பகை ; இத்தகைய 
உட்பகை யுடையோரைத் துணைவராகக் கொண்டால் , காரி 
யங் கெடுவதோடு அனைவர்க்கும் பொல்லாங்குகள் நேரும் ; 
( உரு ) . ஆதலின் , துணைவர்களைத் தெரிந்தெடுத்தலில் , இங் 
ஙனமெல்லாம் பலவகைகளுங் கருதிக்கொள்ளுதல் இன்றி 
யமையாததாயிருக்கின்றது . 


- இங்கெடுத்துக்காட்டிய கருத்துக்களைப் பொருள் முயற்சி 
கள் செய்யுங்காலங்களில் எங்கெங்கு எவ்வெவ்வாறு பயன் 
படுத்திக்கொள்ளவேண்டுயோ 

அவ்வவ்வாறு கொண்டு 
ஏற்றபடி நடந்து கொள்ளுதலும் வேண்டும் ; 


முன்னைத் தவமுடையோர்க்கு இவைபோல்வன வெல் 
லாம் எளிதின் இனிமையாக நடைபெற்றுச் செல்லும் ; 
முயற்சி மிகுதியாக இராது . 


மூதுரை 


சக 


1 


அவளை 


செவ்விதின் செல்வம் பெற்று அனைவருந்தக்காங்கு இல் 
“ வாழ்வீல் வாழ்ந்து இய்மை மறுமை நலங்களை 
* வேண்டுமென்பதே ஓளவைத் தாயின் கருத்து . இல்லாள் 
அகத்திருந்தால் தேடி செல்வங்களும் வளம்பெறும் ; அப் 
போது , இல்லாததென்பதே ஒன்றுமில்லை ; எல்லாம் இருக் 
--கும் . இல்லாளும் துணை வருள் ஒருத்தியாவள் ; 
வாழ்க்கைத்துணை என்றன்றோ தெய்வப் புலவர் அழைத்தார் ! 
இல்லாள் எப்போதும் பொருள் போற்றி இன்புறுத்தும் 
செந்தாமரையாள் ஆவள் . அவள் தக்க நிலையில் இல்லா 
விட்டால் , இவ்வளவெல்லாங் கருதிப் பொருளீட்டியும் , அப் 
பொருள் குவிந்த வீடு ஒரு புவி கிடந்த தூ றுதானே ! அவள் 
தக்க நிலையில் இருந்தால் , அவ்வீல்வம் ஆ , ஓர் ஒளிவிளங்குந் 
திருக்கோயிலாய் மிளிரும் ! 

பொருள் முயற்சியின் தொடர்பாக ஒளவைப் பெரு 
மாட்டியார் பின்னும் அருளிச்செய்யும் சில அறிவுரைகள் 
வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாத பொருண் மொழி 
களாயிருக்கின் றன . 

உலகத்தில் மக்கள் ஒருவரோடொருவர் தொடர்பின்றி 
வாழ்வது , என்றும் இயலாது . ஆதலின் , எவ்வகை முயற்சிக் 
கும் நட்பு இன்றியமையாததா யிருக்கின்றது . தக்கவர் 
பால் , நட்பென்னும் அரும் பேறு ஒருவர்க்குக் கிட்டுமாயின் , 
அதனடியாக அவருக்கு ஏனை யெல்லா நலங்களும் படிப்படி 
யாக வந்தெய்தும் . நலங்கள் எய்துதற்கு நட்பியல்பே சிறந்த 
அடிப்படையா யிருக்கின்றது . 

கருத்துக்களை அவ்வவற்றின் அளவோடு மதித்து வரம்பு 
கோலி விளக்குதலில் மிகச் சிறந்த உலகப் பெரும்புலவரான 
- ஆசிரியர் திருவள்ளுவனார் , உலகத்தில் அறவொழுக்கங்கட்கும் 
பொருள் முயற்சிகட்கும் இன்பவாழ்க்கைகட்கும் 
பியல்பே பேரடிப்படையாய் அமைந்துகிடக்கும் இயற்கை 
யுண்மையை நன்கறிந்துகொண்டு , தமது விழுமிய முப்பால் 
நூல் முழுமையும் அவ்வியல்பு தெற்றென விளங்குமாறு 
மிகத் திறமாக இயற்றியிருக்கும் பெற்றிமை , சாலவும் 
அறிந்து உணர்ந்து கனிந்து மகிழ்தற்குரியதா யிருக்கின்றது . 


நட் 


+ 


d 


ஔவையார் திருவுள்ளம் 


அறத்துப் பாலில் வருகின்ற இல்லறவியல் துறவறவியல் 
என்னும் இரண்டும் முறையே அன்பையும் அருளையும் அடிப் 
படையாகக் கொண்டு விளங்குகின்றன . அன்பென்பது 
மனைவி மக்கள் சுற்றம் விருந்து முதலிய தொடர்புடையோ 
ரனை வரையும் நேசிக்க இடந்தந்தும் , அருளென்பது அத் 
தொடர்பு கருதாது மன்னுயிர் அனைத்தையும் நேசிக்க இடர் 
தந்தும் அறவாழ்வை விளங்கச் செய்கின் றன , அருளென் 
பதோ அன்பீன் குழவி . ஆதலின் , அறவாழ்வு என்பது 
முழுவதும் அன்பின் அடிப்படையிலேயே அடங்கிக் கிடக் 
கின் றமை பெறப்படும் . அத்தகைய அன்பு இருப்பின் , 
அஃது ஆர்வமாய் வயங்கி நண்பினைத் தந்து அறவாழ்வுகளை 
நன்கு நடைபெறச் செய்வது முறைமையாயிருக்கின்றது . 
இவ்வியல்பினை நாயனார் , 

" அன்பீனும் ஆர்வ முடைமை அது வீனும் 

நண்பென்னும் நாடாச் சிறப்பு 
என்று விளங்க அருளிச் செய்து , அறவொழுக்கங்கள் முடி 

நண்பின் விளைவிலிருந்து நடைபெறுகின்ற உண்மை 
யினை இனிது புலப்படுத்துவா ராயினர் . 

இனி , இன்ப வாழ்க்கைகட்கு நட்பியல்பு எத்துணை 
இன்றியமையாததென்பது , கூராமலே அமைவதொன்றாம் . 
அன்பிற் சிறந்த தலைவனொருவனுந் தலைவி யொருத்தியும் 
தம்முட் கொள்ளுங் கெழுதகை நட்பன்றோ அவர் தமக்குள் 
என்றும் மாமுத இன்ப நல்வாழ்வை எக்நிலையிலும் இனி 
தமைத்து நிறுவுகின்றது . காதலின்ப வாழ்வை நட்புவாழ் 
வென்றே சொல்லலாம் . 


வாக 


மட 


உடம்பொடுயிரிடை யென்னமற் றன்ன 

டந்தையொ டெம்மிடை நட்பு 
என்று திருவள்ளுவப் பெருமானே அவ்வியல் பினை நட்பு 
என்று குறிப்பிடுவாராயினர் . அன்றியும் , பண்டைக் காலத் 
துச் செந்தமிழ் அகப்பொருள் நூல்கள் பலவற்றிலும் இக் 
காதற் பெருங்கிழமையினை ஆசிரியன் மார்பலரும் ஆங்காங்கு 
நட்பென்னுங் குறியீட்டால் உணர்த்துதலும் இங்கு நினைவு 


முதுரை 


கூர்தற் குரியதாகும் . மேலே நாயனார் கூறிய உடம்புயிர் 
வமையே கொண்டு , 

யாக்கைக்கு 
உயிர் இயைந் தன்ன நட்பின் அவ்வுயிர் 
வாழ்தலன்ன காதல் 

சாத லன்ன பிரிவரி யோளே 
என ஓரிடத்தும் , இன்னும் இந் நட்பியல்பினை 
விளக்கி , 

" யாமே , பிரிவின் றியைந்த துவரா நட்பின் 

இருதலைப் புள்ளின் ஒருயி ரம்மே 
என மற்றோரிடத்தும் வருகின்ற அகநானூற்றுச் செழுந்தமிழ்ச் 
செய்யுட்களும் , 


நன்கு. 


நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று 
நீரினும் ஆரள வின்றே சாரல் 
கருங்கோல் குறிஞ்சிப் பூக்கொண்டு 

பெருந்தேன் இழைக்கும் நாடனொடு நட்பே 
என விளங்குகின்ற குறுந்தொகையின் நறுந்தமிழ்ச் செய்யு 
ரூம் இங்கே கருத்திருத்தி மகிழ்தற்குரியனவா யிருக்கின் 
றன . குறிஞ்சித்திணை யென்பதே நட்பொழுக்கமாகும் . 
ஆதலின் , உலகத்தில் இன்ப வாழ்க்கைதா னும் நட்பின் 
கெழுதகைமையில் நின்றே சுவைத்து இன்புறுதற்குரியதா 
யிருக்கின் றமை ஐயுறவின்றித் தெளியப்படுகின்றது . 

இனி , இவ்வறவொழுக்கங்களையும் இன்ப வாழ்க்கை 
களையும் ஈனும் பொருண் முயற்சிகளோவெனின் , அவை 
முற்றும் நட்பின் அடிப்படையினின்றே இயங்கிப் பயன் 
றருதற்குரியன வா யிருக்கின்றன வென்க , மேல் அறத்துப் 

நாயனார் அருளிச்செய்ததெனக் காட்டிய “ நண் 
பென்னும் நாடாச்சிறப்பு ” என்னும் தொடருக்குப் பரிமே 
லழகர் உரை கூறுமிடத்து , “ பகையும் நொதுமலு மில்லை 
யாய் யாவரும் நண்பென்று சொல்லப்படும் அளவிறந்த 
சிறப்பினைத் தரும் ; யாவரும் நண்பா தல் எல்லாப் பொருளும் 
எய்துதற்கேதுவாகலின் , அதனை நாடாச் சிறப் பென்றார் 
என்று விளக்கமுங் கூறுதலின் , பொருட்செல்வம் பிறரோடு 


பாலில் 


. 


சச 


ஔவையார் திருவுள்ளம் 


அவர் 


நட்புக் கொண்டு அளவளாவி ஒழுகுந் திறத்தினாலேயே . 
வளமாக அடைவதற்குரிய தென்பது தெற்றென விளங்கா 
நிற்கும் . நாயனார் இக்கருத்தில் மிக்க உரமுடையவரென்பது , 

பொருட்பாலதிகாரங்களை நட்பின் அடிப்படை 
கொண்டே அமைத் திருக்கும் அமைப்பு முறை முதலிய 
பலவற்றானும் நன்கு விளங்குகின்றது . 

நாயனாரது பொருட்பாலில் அரசியல் , அங்கவியல் , ஒழி 
பியல் என மூன்று இயல்கள் உள்ளன . இவற்றில் முதன்மை 
யானவை அரசியல் அங்கவியல் என்னும் இரண்டுமேயாம் . 
இவ்விருவகை இயல்களினும் அடங்காது நின்றனவே , ஒழி 
பியலில் பெரும்பாலும் ஒவ்வோர திகாரத்தின் மட்டும் வைத் 
துப் பதின் மூன்று அதிகாரங்களால் உரைக்கப்படுகின்றன . 
ஆதலின் பொருட்பாலுக்குரிய முதன்மையானது அதன் 
முதலிரண்டு இயல்களிலேயே அமைந்திருக்கும் உண்மை 
கண்டுகொள்ளப்படும் . 

இனி , அரசியல் இருபத்தைந்து அதிகாரங்கள் உடை 
யது . அங்கவியல் முப்பத்திரண்டு அதிகாரங்கள் வாய்ந்தது . 
ஆக மொத்தம் பொருட்பால் எழுபது அதிகாரங்களாகும் . 

பொருட்பாலில் , அரசியலில் , முதல் அதிகாரம் இறை 
மாட்சி என்பது ; அதன் முதற் குறனே , 

படைகுடி கூழ்அமைச்சு நட்பு அரண் ஆறும் 

உடையான் அரசருள் ஏறு 
என்று அரசனது மாட்சிமை கூறப்புகுந்து , பொருள் முயற்சி 
கள் செய்தற்குரிய ஒருவன் இங்ஙனம் ஆறு அங்கங்களும் 
உடையவனா யிருப்பின் சிறக்கும் என்று அங்கங்களின் வகை 
யிலை வகுத்துத் தந்தது ; இத் திருக்குறளின் உரையில் உரை 
யாசிரியர் , " அமைச்சு , நாடு , அரண் , பொருள் , படை , நட்பு 
என்பதே முறையாயினும் , ஈண்டுச் செய்யுள்நோக்கிப் பிறழ 
வைத்தார் என்று அவற்றின் வரிசையை ஒரு முறைப் 
படுத்தி நினை ஆட்டினார் . ஏனென்றால் , மேல் அங்கவியலில் 
இவ் வரிசைப்படியே ஆறங்கங்களையும் அமைத்து , அவற்றின் 
இயல்புகளை நாயனார் விளக்கிச் செல்கின்றார் . இங்ஙனம் 


1 . 


முதுரை 


என்னும் 


.. 


இவ்வரிசை அமைந்த முறைமை , ஓர் அரசன் , அமைச்சும் 
நாடும் அரணும் பொருளும் படையுங் கொண்டு , அனைவரோ 
டும் நட்புக் கருவியாக அளவனாவிப் பொருளீட்டுதல் வேண்டுமென் 
னும் உ.ல கியல்பினை உட்கொண் டிருக்கின்றது . ஆதலின் அர 
சியலில் முதலிலேயே தோற்றுவாய் செய்து கொள்ளப்பட்ட 
‘ நட்பு என்பது , அதனை விளக்குதற்குரிய இடமாகிய அங்க 
வியலில் அதன் முதன்மை கருதி மிகவும் விரிவாகவே 
வைத்து இனிது விளக்கப்படுகிறது . 

அங்கவியலில் அமைச்சு என்னும் அங்கம் முதலிற் 
பத்து அதிகாரங்களால் விளக்கப்படுகின்றது . பின்பு குடி 
அங்கம் 

நாடு என்னும் ஓரதிகாரத்தாலும் , 
அரண் என்னும் அங்கம் அப்பெயரையே 2. டைய ஓரதிகா 
ரத்தாலும் , கூழ் என்னும் அங்கம் பொருள் செயல்வகை 
என்னும் ஒரதிகாரத்தாலும் , ‘படை - என்னும் அங்கம் 
படைமாட்சி படைச்செருக்கு என்னும் இரண்டு அதி 
காரங்களாலும் விளக்கப்பட்ட பின் , நட்பு என்னும் அங் 
கமோ ஏனைப் பதினேழு அதிகாரங்களாற் பற்பல வகையாக 
விளக்கி அறிவுறுத்தப்பட்டு , அங்கவியல் முடிக்கப்படுகின் 
றது . நட்பு என்னும் அதிகாரத்தின் தலைப்பில் உரையாசி 
ரியர் பரிமேலழகர் " வினை யிடத்து உதவுவதாய நட்பினை 
ஐந்ததிகாரம் விதிமுகத்தாலும் பன்னிரண்ட திகாரம் எதிர்மறை 
முகத்தானுங் கூறுவான் றொடங்கி , விதிமுக அதிகாரம் ஐந்த 
னுள்ளும் முதற்கண் நட்புக் கூறுகின் றார் என்று உரைத் 
திருத்தல் இங்குப் பெரிதும் நினைவுகூர்ந்து தெளிதற்குரியது . 

இனி , விதிமுகமாகக் கூறப்பட்ட அவ்வதிகாரங்கள் 
ஐந்துங் கூட நட்பு ‘ நட்பாராய்தல் பழைமை தீ நட்பு 
கூடா நட்பு என நட்பின் பெயராலேயே அமைந்திருக் 


கின் றன . 


நட்பியல்பு ஒன்றுக்கன்றி திருக்குறள் முழுவதிலுமே 
ஏனை எவ்வியல்புக்கும் இத்தனை மிகுதியான அதிகாரங்கள் 
அமைக்கப்படவில்லை . ஆதலாற் , பொருள் முயற்சிகட்கு நட் 
பியல் பேமிகவும் முதன்மையாக வேண்டற்பால தென் பதில் 


ஒளவையார் திருவுள்ளம் 


நேவ 


. 


நாயனார் மிக்க கருத்துறுதியுடையவரா யிருக்கின் றாரென் 
பது , இவ்வகைகளாலெல்லாம் நன்கு விளங்கக் கூடியதே 
யாகும் . 

அறம் பொருள் இன்பம் என்னும் உறுதிப் பொருள்கள் 
மூன்றிற்கே யன்றி , வீடுபேற்றிற்குங்கூட 
நெறியே இன்றியமையாததா யிருக்கின்ற தென்பது , 

பற்றுக பற்றற்றான் பற்றினை 

சார்புணர்ந்து சார்பு கெடவொழுகின் 
என்னும் பெருநாவரைது திருமொழியானும் , 

" முத்திநெறி அறியாத மூர்க்கரொடு முயல்வேனைப் 

பத்திநெறி அறிவித்துப் பழவினைகள் பாறும்வண்ணம் " 
என்னும் மணிவாசகரது திருவாசகத்தானும் , 

“ முன்பு செய் தவத்தின் ஈட்டம் முடிவிலா இன்பமான 
அன்பினை எடுத்துக் காட்ட அளவிலா ஆர்வம் பொங்கி 
மன் பெருங் காதல் கூர வள்ளலார் மலையை நோக்கி 

என்பு நெக்குருகி உள்ளத் தெழுபெரு வேட்கையோடு , 
என்னும் அருண்மொழித் தேவரது பொருண்மொழியானும் தெற் 
றென விளங்காநிற்கும் . 

எல்லா வாழ்வுகட்கும் நட்பியல்பு இத்துணை அடிப்படை 
யான பெருங்காரணமா யிருத்தலினாலன்றோ, 

" நல்லா ரிணக்கமும் நின் பூசை நேசமும் - ஞானமுமே 

யல்லாது வேறு நிலையுளதோ 
என அருணேயப் பெருஞ்செல்வரான பட்டினத்தடிகளும் 
அதனை முதன்மையாக நிறுத்தி அருளிச் செய்வாராயினர் | 

இதுவொன்றோ, மன்பதைகட்கு மிக்க ஆதரவோடு 
மூதுரையை அருளிச்செய்த ஒளவைப் பிராட்டியாரே , ஒரு 
*தனிப்பாடலில் , 

" நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்குணம் 
என்று நட்பியல்பையே முதலில் நினைந்து இயற்கை யுண்மை 
தோன்ற இயற்றியருளுவராயின் , நட்பின் முதன்மைக்கு 
இன்னும் வேறு சான்றுகளும் வேண்டுங் கொல் பண்டைக் 
காலத்துச் செந்தமிழ்ப் புலவர்க்கும் புரவலர்க்கு மிடையில் 


மூதுரை 


மிக வியக்கத்தக்க வகையில் இந் நட்பியல்பு யாண்டுங் 
கொழுந்தோடி வளர்ந்து நின்று தமிழகத்தைப் பெரிதும் 
மாட்சிமைப்படுத்தியது ; பிசிராந்தையார் கோப்பெருஞ் 
சோழற்கும் , பாரி கபிலர்க்கும் , அதியமான் ஒளவையார்க் 
கும் இடையே விளங்கிய நட்புத்தான் எத்தகையது ! அதனால் 
இத் தமிழகத்துக்கு உண்டான பெருமை சிறிதேயோ ! 

இனி , இங்ஙனமெல்லாம் இந்நட்பியல்பு அறம் பொருள் 
இன்பம் வீடு என்னும் எவ்வகை வாழ்வு கட்கும் வெவ்வேறு 
நிலைகளில் இன்றியமையாததொன்றா யிருப்பினும் , நாயனார் 
அதனைப் பொருட்பாலின் கண் வைத்து விளக்கியிருத்தலால் 
ஏனை எல்லா வாழ்வுகளையும் ஈனும் அப் பொருள் முயற்சிக் 
கண் வைத்து அதனை ஆராய்தலே அதன் மாட்சி நன்கு 
விளங்குதற்கு இடனாகுமென்பதும் தெளிந்துகொள்ளுதல் 
வேண்டும் . ஆதலால் , உலகியலிற் சிறக்க வேண்டுவோர் 
அனை வரும் , அதனிலுஞ் செல்லப்பேற்றில் திளைக்கவேண்டு 
வோர் ஒவ்வொருவரும் தமது வாழ்நாளில் இந் நட்பியல் 
பினைத் தக்கவாறு போற்றிக்கொண்டு ஒழுகுதல் மிகவும் 
இன்றியமையாததொன் யிருக்கின்றது , பிராட்டியார் 
தமது அழகிய மூதுரையில் அவ்வியல்பினை ஓர் அருமையான 
திருப்பாடலில் நன்கு அருளிச்செய்திருக்கின்றார் . அதன் 
வடிவம் , 


" அற்ற குளத்தின் அறுநீர்ப் பறவைபோல் 
உற்றுழித் தீர்வார் உறவல்லர் - அக்குளத்திற் 
கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போலவே 

ஒட்டி யுறுவார் உறவு 
என் பது . குளத்தில் நீர் நிறைந்திருக்கும்போது நீர்ப்பறவை 
கள் குளத்தோடு உறவு கொண்டிருந்து அதன் நீரினால் நல 
மடைந்து வாழ்கின்றன ; அவற்றைப் போலவே அக் குளத் . 
தில் கொட்டி, ஆம்பல் நெய்தல் முதலிய பூடுகளும் உறவு 
கொண்டிருந்து அந்நீரினால் நலமடைந்து உயிர்வாழ்கின் றன . 
ஆனால் , மீர் அற்றபோது , இவற்றின் செயல்கள் வேறுபடு 
கின்றன . நீர்ப் பறவைகள் , வற்றிய அக் குளத்தினின்றும் 
நீங்கி , மீருள்ள வேறிடங்களை நாடிச் செல்கின்றன . ஆனாற் 


சஅ 


ஔவையார் திருவுள்ளம் 


கொட்டி, முதலிய பூடுகளோ அக் குளத்தில் நீரற்றபோதும் 
அதனோடு ஒட்டியிருந்தே தாமும் வாடி நிற்கின்றன . 

இச் செயல் வேறுபாட்டுக்குக் காரணம் ஒன்று உண்டு. 
நீர்ப் பறவைகள் குளத்தோடு உறவு கொள்ளாமல் அக் 
குளத்தின் நீரோடு மட்டும் உறவு கொள்கின்றன . ஆனாற் 
கொட்டி முதலிய பூடுகளோ , தத்தங் கிழங்குகள் குளத்தின் 
மண்ணிலும் பதிந்து வேர் வீழ்த்து நின்று அக் குளத்தோடு 
உறவு கொள்கின்றன . குளத்தில் நீரிருந்தால் அக் கொட்டி 
முதலியவை தழைக்கும் ; நீர் வறண்டால் தாமும் வறளும் ; 
அங்ஙனம் வறளுமாயினும் , அவற்றின் கிழங்கு முதலியவை 
என்றுங் குளத்தோடு உறவு கொண்டிருந்து பின்பு நீர் ஊறு 
கின்றபோது தாமுங் கிளர்ச்சியுற்று விளங்காநிற்கின்றன ; 
இங்ஙனங் கிழங்கு முதலியவற்றின் அளவாகவேனும் 
உயிரை வைத்துக்கொண்டு அவை உறவு கொள்வது எவ் 
வளவு வியத்தற் குரியதா யிருக்கின்றது ! ஈதன்றோ உயிர் 
நேயம் என்பது 1 குளத்தில் நீர் வறண்ட காலத்தில் , பூடு 
களின் மேனி முதலியன வாடினும் , கிழங்கு முதலியவற்றின் 
அளவாகவேனும் அவற்றின் உயிர்கள் தங்கி யிருக்குமல்லது 
அவ்வுயிர்கள் தாமும் நீங்கிவிடுமென்பது பெரும்பாலு 
மில்லை . “ யானை படுத்தால் குதிரை மட்டுமேனுந் தேறு ” 
மென்னும் முதுமொழிப்படி குளத்தின் நீர் வறண்டாலும் 
அதன் ஈரம் முதலியனவேனும் அடியில் தங்கியிருந்து அக் 
கிழங்கு முதலியவற்றி னளவாகவேனும் அவற்றின் உயிர் 
களைப் பாதுகாத்து நிற்பது குளத்தின் இயல்பாகும் . 
ரிருந்தாற் போதும் ; பின் வளங்காணும்போது தழைக்க 
லாம் . இனிக் , குளம் என்றும் வற்றியபடியே இருப்பதென் 
பதும் இயல்பாகாது ; நீர் கட்டாயம் மீண்டும் நிறைதலும் , 
கொட்டி முதலியன மீண்டும் தழைத்தலும் ஒருதலை . நட்புச் 
செய்வார் இவ் வியற்கை யுண்மைகளிலெல்லாம் கருத் 
தூன்று வராயின் , தமது வாழ்க்கையைத் தழைக்கச் செய் 
வதற்காக அவர் எவரும் தம் நட்பினைக் கெடுத்துக்கொண்டு 
யாண்டும் 

நீங்கிச் செல்வா ரல்லர் . ஒன் றியிருந்தே ஏற்ற 
முயற்சிகளைச் செய்து உரிய காலம் வரும்போது நலமுறுவர் . 


உயி 


மூதுரை 


குளம் என்பது நண்பர்க்கும் , நீர் என்பது அவரது செல்வத் 
துக்கும் , நீர்ப்பறவையும் கொட்டி முதலியவையும் அந் நண்ப 
ரோடு தொடர்பு கொள்வோர்க்கும் உவமை . 

தீ நட்பை விடுக வென ஆன்றோர் யாண்டும் பணித்தன 
ரல்லது , வளமிலோரை விடுக வென உரைத்தன ரல்லர் , 
ஆனால் அதற்கு மாறாக எத்தனை இடர் வரினும் நட்பினை 
விடற்க எனவே அவர் அறிவுறுப்பாராயினர் . 

நிலம்புடை பெயரினும் நீர் தீப் பிறழினும் 
இலங்கு திரைப் பெருங்கடற் கெல்லை தோன் றினும் ..... 
கேடு எவன் உடைடத்தோ ? தோழி ! ... 
ஓங்குமலை நாடனொடு அமைந்த நம் தொடர்பே . ” 

---குறுந்தொகை , உ.எ. - 
" சென்றோர் முகப்பப் பொருளுங் கிடவாது : 
ஒழிந்தவ ரெல்லாரும் உண்ணாதுஞ் செல்லார் .... 
ஒரோ ஓகை தம்முள் தழீ இ ஒரோ ஓகை 
என் றன் கூ றாடை உடுப்பவரே யாயினும் 
ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை 

- பாலைக்கலி , க அ . 
எந்தை வாழி ஆதனுங்க ! என் 
நெஞ்சம் திறப்போர் நின்காண் குவரே ; 
நின்னியான் மறப்பின் மறக்குங் காலை 
என்னுயிர் யாக்கையின் பிரியும் பொழுதும் 
என்னியான் மறப்பின் மறக்குவென் 

-புறநானூறு , கஎரு . 
என்னும் பழந்தமிழ்ப் பொருளுரைகள் போல்வன இங்கு 
நினைவு கூரற்பாலனவாகும் . 


நட்புக் கழன் றபின் முன் போற் கூடுதலென்பதோ 
மிது . 

“ நீக்கம் அறும் இருவர் நீங்கிப் புணர்ந்தாலும் 
நோக்கின் அவர் பெருமை நொய்தாகும் - பூக்குழலாய் ! 
நெல்லின் உமிசிறிது நீங்கிப் பழமைபோற் 

புல்லினுந் திண்மைநிலை போம் 
என்னும் நன்னெறி இன்னுரையில் இவ்வியல்பு நன்கு விளக் 
கப்படுகின்றது . 

உண்மைகளெல்லாம் இவ்வாறு இருத்த 
லாலன்றோ, 

4 


ரு . 


ஒளவையார் திருவுள்ளம் 


“ போற்றுதல் என்பது புணர்ந்தாரைப் பிரியாமை ) 
என்று கலித்தொகைச் செம்மொழி துணிபாகச் கட்டளை 
பிடுவதாயிற்று . 

இனி , இடருறு நேரத்தும் ஒட்டியுறுவாரை ஆசிரியர் 
கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் என முத்திறப்படுத்து 
தலும் உன்னற்பாலது . கொட்டி முதலிய பூடுகள் மூன்றும் 
குளத்து நிலத்தில் வேர் வீழ்த்து நிற்பனவாயினும் , கொட்டிப் 
பூடு நீருற்றபோதும் பெரும்பாலும் நிலத்தினளவாகவே 
நின்று வளமுறுவதாகும் . நெய்தல் பெரும்பாலுங் கரை 
யோரங்களில் ஓரளவு வளர்ந்து வளமுறும் . ஆனால் ஆம்பற் 
பூடுகளோவெனின் நீரளவே யாகுமாம் நீராம்பல் " என்ற 
படி நீரினளவுக்கு ஏற்றபடி உயர்ந்து வளர்ந்து செழுமையுறு 
வதா யிருக்கின்றது . கொட்டியும் ஆம்பலும் நெய்தலு மென 
இம்மூன்றும் முறையே மனைவியும் மக்களும் சுற்றமும் 
போன்று விளங்குகின்றன . குடும்பத்திற் செழுமை எவ்வள 
விருப்பினும் மக்கள் ஒக்கல் முதலியோர் நன்கு நுகர இடஞ் 
செய்து , மனைவி ஓரளவுக்கே வளமுற்றுத் திகழ்கின் றனள் . 
மக்கள் , செழுமையின் அளவுக்கேற்பத் தாமும் உயர்ந்து 
வளமுற்றுத் தழைத்து மலர்ந்து மணங்கமழ்ந்து விளங்கு 
கின் றனர் , ஒக்கல் , சுற்றிலுமிருந்து ஓரளவு நலமுறுகின் 
றனர் . இவரனை வரும் ஒருவர்க்கு நீங்கா உறவினரேயாவர் : 
இனி , ஏனை நண்பர்களிலும் இவரனையர் உ.ளர் ; பொருண் 
முயற்சியிற் சிலர் ஓரளவே செல்வம் பெறுதலும் , சிலர் 
சிறிது கூடப் பெறுதலும் , மற்றுஞ் சிலர் மிகப் பெர 

பறுதலும் , 
அவ்வவற்றிற்கேற்ப அவரவர் தழைத்தலும் நேரலாம் . ஆயி 
னும் , மனைவிக்கு உரிய உறவின் அழுத்தம் , மக்கள் ஒக்கல் 
முதலியோர்க்கு முறையே இல்லாமை போல , உறவென்ப 
தைப் பொருள் பெற்றுத் தழைக்கும் அளவாகவே கொள்ளு 
தல் ஒவ்வாது ; இங்ஙனமெல்லர் முள்ள இயற்கை நிலைகளை 
உன்னி ஆராய்ந்து , யாண்டும் எந் நிலையிலும் நட்புக் கெடா 
மல் நின்று உறுதிச் சுற்றமாய் ஒழுகுதலே பொருண் 
முயற்சி செய்வாரது முதற்கடமையாகும் என்பது . 


மூதுரை 


குணம் : 

ஔவைப் பிராட்டியார் , மூதுரையின் கடவுள் வாழ்த் 
துச் செய்யுளில் , கல்ல மனமுண்டாம் எனக் குறித்தருளிய 
நற்குண நற்செயல்கள் பற்றியும் ,இனி ஆராய்ந்து தெளிதல் 
மது கடமையாகும் . 

ஊன்றி நோக்கினால் , மக்கட்கு நற்குண நற்செயல்களே 
இயல்பானவை என்பது திட்டமாகத் தெரிகின்றது . “ நல் 
லவை செய்யின் இயல்பாகும் ” என்று நாலடியார்ச் செய்யு 
ளும் ஒன்று உண்டு . மக்கள் இவ்வியல்பினைத் தாமே 
செயற்கையாக மாற்றிக்கொண்டு அவாக் காரணமாகத் 
தீயராய் ஒழிதல் மிகவும் இரங்குதற்குரியதாகும் . உலகியற் 
கையில் தக்க தெளிவின்மையே இதற்குக் காரணம் என்று 
தெரிகின்றது . ஔவையார் எதனையுங் காரணங் கண்டு 
அறிவுரை பகரும் நுண்ணறிவினராதலின் , உரிய அடிப் 
படையின் மேல் இரண்டு செய்யுட்கள் மூதுரையின் கண் 
அருளிச்செய்திருக்கின்றார் . அவை : 

ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் 
நாழி முகவாது நாடு 

நானாழி - தோழி 
நிதியும் கணவனும் நேர்படினும் தந்தம் 

விதியின் பயனே பயன் 
என ஒன்றும் , 

எழுதியவா றேகாண் , இரங்குமட நெஞ்சே ! 
கருதியவா றாமோ கருமம் - கருதிப்போய்க் 
கற்பகத்தைச் சேர்ந்தோர்க்குக் காஞ்சிரங்காய் ஈந்ததேல் , 

முற்பயத்திற் செய்த வினை , 
என மற்றொன்றுமாம் . 

கீரின் வழியே தெப்பம் செல்வது போல மக்கள் 
வாழ்க்கை ஊழின் வழியே நடைபெறுதற்குரியது . உலகத் 
திற் பேறுகள் , நிலைக்குமேற் கிடைக்க மாட்டா என்பதும் ; 
பேறுகள் கிடைத்தாலும் மக்கள் , நிலைக்குமேல் அவற்றின் 
நுகர்ச்சியினை எய்தப்பெறார் என்பதும் முதற் பாட்டின் 
முற்பகு தி பிற்பகுதிகளில் முறையே அறிவுறுத்தப்பட்டிருக் 
கின்றன . ஆதலாற் , கருதியவாறெல்லாம் கருமம் கைகூடு 


15 


ஔவையார் திருவுள்ளம் 


வது அரிதாதலுடன் , ஊழ் மக்கட்கு அவரது நன் முயற்சி 
யின் வாயிலாகவே தீமை பயப்பித்தலும் உண்டு என்னும் 
அறிவிப்பும் இரண்டாம் பாட்டின் முற்பகுதி பிற்பகுதிகளில் 
நன்கு தரப்பட்டிருக்கின்றது . 

இங்ஙனம் , முற்பிறவியிற் செய்த வினையே எல்லாவற் 
றிற்குங் காரணம் என்னும் அடிப்படையான உண்மையை 
மக்கள் தெளிவாக அறிந்து கொண்டார்களானால் , இப் பிறவி 
யில் எதன் பொருட்டும் அவர் , தமக்கு இயற்கையே உரிய 
நற்குண நற்செயல்களினின்றும் மாறித் தீயன செய்ய 
முற்படார் . 

இதனை நன்கு வரையறுத்துக் கொண்ட பின் , மக்களிற் 
பெரும்பாலார் இந் நிலையில் நில்லாமல் உலக வேட்கை ஏது 
வாக வழீ இச் செல்லுதலால் , அவர் பொருட்டு இரக்கம் மிக 
உடையராய் ஒளவையார் , அவரை நல்லாரொடு கூட்டுதற்கு 
விழைந்து , நல்லாரிணக்கத்தின் மேன்மையும் , அவரியல்பும் , 
அவர்க்கு உதவுதலும் , அவரால் உலகுக்கு உண்டாகும் ஆக்க 
மும் எனப் பலவும் விளக்கி யருளுகின்றார் . 


17 


நல்லாரைக் காண்டலளவானும் நன்மையுண்டு என்னும் 
மேதக்க உண்மையை “ நல்லாரைக் காண்பதுவும் நன்றே 
என்னும் திருமொழியினாற் , பெருமாட்டியார் அறிவுறுத்துத 
லும் சாலப் பொருளாழ முடையதாகும் . நல்லாருடம்பி 
லிருந்து நாலாபக்கமும் ஊடுருவி விளங்கும் அருளொளி 
யானது , கண்ணுக்கெட்டிய தொலைவில் நின்று காண்பார்தம் 
உடம்பின்கண்ணும் சுவறி நலம் 

பயக்குமாதலின் , 
வாளாக் காண்டலளவானும் நன்மை யுண்டு என்பது மிக்க 
உரனுடைய அறிவுரையாகவே மிளிர்கின்றது . காண்டலின் 
நன்மையே இங்ஙனமாதலின் , அவர் சொற் கேட்டலும் , 
அவர் குணங்கள் உரைத்தலும் , அவரோடு இணங்கியிருத்த 
லும் எத்துணையோ நலம் பயக்கு மென்பதை அதிலிருந்தே 
எளிதின் விளங்குமாறு , முறைமுறையே நிறுத்தி அவர் அறு 
வு றுப்பாராயினர் . தீயாரைக் காண்பது முதலாயின இதற்கு 


1 


முதுரை 


நேர் மாறாய்த் தீமை பயப்பதாகும் என்பதும் அவரால் 
தீயாரைக் காண்பதுவும் தீதே ” என்னுஞ் செய்யுள் வாயி 
லாக உடன் எடுத்து விளக்கப்பட்டுள்ளது . இவ் விருவரை 
யும்பற்றி நுவலுமிடத்துப் பிராட்டியார் , நலமிக்க நல்லார் 
எனவும் திருவற்ற தீயார் எனவும் முறையே அருளிச் 
செய்து , நலமுடைமையும் திருவுடைமையும் நல்லாரிடமே 
உரிமையோடு விளங்குவன என்னும் உண்மையை நன்கினிது 
விளங்கச் செய்திருக்குந் திறமும் பெரிதும் நினைவு கூர்ந்து 
கருத்திருத்தி இன்புறுதற் குரியதாகும் . 

இனி , இங்ஙனந் தீயோரை விலக்கி , நல்லவர்பால் இணக் 
கங் கொள்ள வேண்டும் என்றதற் கேற்ப , நல்லார் இயல்பு 
கள் இத்தகைய வென்பது , அட்டாலும் பால் சுவையில் 
" சீரியர் கெட்டாலும் சந்தன மென்குறடு கற்பிளவோ 
டொப்பர் சாந்தனையும் தீயனவே என்னும் ஐந்து செய் 
யுட்களிற் பற்பல வகையில் வைத்து மிக அருமையாக அரு 
ளிச் செய்யப் படுகின்றது . 


நல்லோரியல்புகளை முதன்மையாக மூவகைப்படுத்தி 
ஔவைச் செல்வியார் விளக்கியருளுவர் . தம்மைப் பிறர் 
பகைத்து நெருக்கினாலும் , கெடுத்தாலும் , தாம் வறுமை 
யுற்றாலும் , நிலை குலைந்து உயிர்துறக்கும்படி நேர்ந்தாலும் 
நல்லோர் தமது பெருந்தன்மையாகிய குணமாட்சிமையிற் 
சிறிதுங் குறையாதிருத்தல் ஒருவகை இயல்பு . தம்மைச் 
சூழ்ந்திருப்பவரான உலகமக்களின் அறியாமையினால் ஒரோ 
வொருகால் தமக்குச் சிறிது சினம் எழுவதாயினும் , அது 
பகைமைக்குச் சிறிதும் இடனின்றி அருள்காரணமாக அந் 
நொடியே முழுதும் மறைந்து மாறிவிடுதல் மற்ருெருவகை 
நல்லியல்பு . இனி , உலகத்திற் சிலர் தந்நலக் கருத்தால் 
நேருக்குநேராகவே தமக்குத் தீங்கு செய்தாலும் , அதனை 
அவர் தாம் இறக்குந்தனையுஞ் செய்தாலும் , தமது உயிர்க்கே 
ஊறு செய்தாலும் தாம் திருப்பி ஊறு செய்யாமையோடு , 
தாம் உயிர் விடுந்தனையும் அவர்க்கு ஆதரவும் உதவியுமா 
யிருந்து நலமே புரிந்து வருதல் இன்னொரு வகையான தலைசிறந்த 
நல்லியல்பாகும் . 


ஔவையார் திருவுள்ளம் 


குணம் குறையாமை , செற்றம் நிகழாமை , ஆதரவு 
கெடாமை என மேற்காட்டிய இம் மூவகை நல்லியல்புக 
ளுள் முதல் வகையினை ஒளவைச் செல்வியார் , 


அட்டாலும் பால் சுவையில் குன்றாது ; 

பளவளாய் 
நட்டாலும் நண்பல்லார் நண்பல்லர் : 
கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்க ளேசங் 
சுட்டாலும் வெண்மை தரும் " 


சந்தன மென்குறடு தான் தேய்ந்த காலத்தும் 
கந்தம் குறைபடாது : ஆதலால் , - தம்தம் 
தனம்சிறிய ராயினும் தார்வேந்தர் கேட்டால் 
மனம்சிறிய ராவரோ மற்று , 
சீரியர் கெட்டாலும் சீரியரே : சீரியர் மற்று 
அல்லாதார் கெட்டால் அங்கு என்னாகும் ? - சீரிய 
பொன்னின் குடம்உடைந்தால் பொன்னாகும் ; என்னாகும் 

மண்ணின் குடம்உடைந்தக் கால் 
என்னும் இன்சுவைப் பாக்களால் இனிதெடுத்து ஓதுவர் . 
இரண்டாம் வகையினைக் , 
" கற்பிளவோ டொப்பர் கயவர் கடுஞ்சினத்துப் 
பொற்பிளவோ டொப்பாரும் போல்வாரே - விற்பிடித்து 
நீர்க்கிழிய எய்த வடுப்போல மாறுமே 

சீரொழுகு சான்றோர் சினம் ” 
என்னும் பொருண்மொழிச் செய்யுளாலும் ; 
மூன்றாம் வகையினைச் , 

காந்தனையும் தீயனவே செய்திடினும் தாம் அவரை 
ஆந்தனையும் காப்பர் அறிவுடையோர் - மாந்தர் 
றைக்குந் தனையும் குளிர் நிழலைத் தந்து 

மறைக்குமாம் கண்டீர் மரம் 
என்னும் அருஞ்செயற் செய்யுளாலும் விளக்கி அறிவுறுப்பர் . 

வகையாகிய நல்லியல்புக்குப் பிராட்டியார் 
மூன்று திருப்பாட்டுகள் அருளிச் செய்தது அதன் முதன்மை 
யினை நன்கு வற்புறுத்திக் காட்டுவதா யிருக்கின்றது . 

பாலைச் காய்ச்சுதலாவ்து , அது தனது துணையாகிய 
நீரைப் பிரிந்து கொதிப்புக்கொள்ளும்படி அதன் பகை 


முதல் 


முதுரை 


யாகிய தீயினால் நெருக்கப்படுதலாகும் . நல்லோரைப் பிறர் 
பகைத்து நெருக்குதற்கு இஃது எடுத்துக்காட் டாயிற்று . 
நட்புக்கு உரியரல்லாதார் அளவளாய் மனங்கலந்து பழகி 
னாலும் நண்பராகார் ; ஆனால் , பகைத்து நெருக்கினாலும் 
நல்லோர் தமது இனிமையிற் குறையார் என்று விளக்கிய 
படியாகும் . 

கெட்டாலும் மேன் மக்கள் மேன் மக்களே என்ற 
விடத்தும் , சீரியர் கெட்டாலும் என்றவிடத்தும் கெடுதல் 
உயிரை இழத்தல் என்னும் பொருட்டாகும் . அவற்றிற்கு 
இப் பொருட்பேறு , அவற்றை அடுத்துவரும் உவமங்க 
லாலும் இனிது விளங்குகின்றது ; இவை , பிநர் பகைத்துக் 
கெடுத்தாலும் , அல்லது தாம் நிலை குலைந்து உயிர் துறக்கும் 
படி நேர்ந்தாலும் , நல்லோர் , தம் மாட்சி குறையாமைக்கும் . 
பயன் குறையாமைக்கும் காட்டாயின . 

சந்தன மென்குறடு என்னுஞ் செய்யுளால் , அளவு 
தேயி னும் இயல்பு தேயாத வறுமையிற் செம்மை இனிது 
விளக்கப்பட்டிருக்கின்றது . 

இனி , இரண்டாம் வகையினை விளக்குவதாகிய கற் 
பிளவோ டொப்பர் என்னுஞ் செய்யுள் , பொதுவாக 
மக்களைத் தலை மக்கள் இடைமக்கள் கடைமக்கள் 
மூவகையிற் பாகுபடுத்திக் கொண்டு , அவருள் , கடை.மக்க 
ளாவார் கடுஞ்சினங் கொள்ளுமிடத்து , ஒரு கல் இரண்டா 
கப் பிளந்து மீண்டும் கூடாமைபோலப் பகைத்து வேறு 
வேறாவர் எனவும் , இடைமக்கள் அங்களங் கடுஞ்சினங் 
கொண்டனராயினும் , ஒரு பொன் துண்டு இரண்டாகப் 
பிளந்து பின் உருக்கிக் கூட்டுமிடத்துக் கூடிவிடுதல் ஒப் 
பச் சினம் மறந்து திரும்பவுங் கூடும் இயல்பினர் எனவும் , 
தலைமக்களாவார் ஒரோவொருகாற் சிறிது சினம் எழப் 
பெறுவராயினும் , ஒரு வில்லைக் கையிற் பிடித்து நீரைக் 
கிழிக்க உடனே அதன் வடுத் தெரியாது மாறிவிடுதல்போல 
உடனே அச் சினம் மாறி அமைதியும் அருளுங் கொள்ளு 
நியினர் எனவும் அவரவரியல் பினை விளக்கிச் , செற்றம் 


என 


ஒளவையார் திருவுள்ளம் 


எ eri 


சிறிதும் நிகழாத நல்லோர் மாட்சியினை இணையற்ற நிலையின் 
வைத்துத் தெளிவாக அறிவுறித்திற்று . 

சாந்தனையும் என்னுஞ் செய்யுளில் , ஆந்தனையும் 
*குளிர் நிழல் மறைக்கும் என்னுஞ் சொற்கள் பொரு 
ஹற்றுடையவை . மறைக்கும் என்னுஞ் சொற்குறிப்பினால் 
"தமக்குப் பிறர் செய்யுந் தீமைக்கு வருந்தாது பொறுத்து 
அவர்க்கு ஆந்தனையும் சாந்தனை யு நன்மை புரிந்து காத்த 
லோடு , அவருடைய தீச் செயல்களைப் புறத்தார்க்குப் புலப் 
படுத்தாது மறைத்து மறந்து விடுதலாகிய இணையற்ற பெரும் 
போக்கும் பைய வெளிப்படுகின்றது . 

ஒளவைப் பெருமாட்டியார் நல்லோ ரியல்புகளை விளக் 
கும் இச் செய்யுட்களில் , அந் நல்லோரை மேன்மக்கன் தார் 
வேந்தர் சீரியர் சான்றோர் அறிவுடையோர் 
பலவகையாகப் பொருட்குறியீடு தந்து பாராட்டி அவர் 
அறிவும் , அமைதியம் , ஒழுங்கும் , வளமும் , பெருந்தன்மை 
யும் உடையாரென்னும் உண்மையை இனிது விளக்கி , 
மேன்மைப் பண்புகளே அவர் இங்ஙனமெல்லாம் நன் முறை 
மையில் ஒழுகுதற்கு ஏது எனப் புலப்படவைத்தருளிய திற 
னும் கண்டுப் பெரிதும் அறிந்து இன்புறுதற்குரியது ஆம் .. 

இனி , அத்தகைய மேலோர்க்கு ஒன்று உதவு தல்பற்றி 
யும் மூதுரையில் இனிய விளக்கங்கள் தரப்படுகின்றன . 
ஒவையார் தருங் கருத்துக்கள் பின் வருமாறு : 

பொதுவாக நன்மை செய்தல் என்பது எஞ்ஞான்றும் 
வீண் போகாது . செய்த நன்மை , பயன் றருதற்குரிய காலத் 
தில் மிக்க தகுதியோடும் பின்னும் மாட்சிமையோடும் வம் 
தெய்துதலே இயல்பானது . தென்னங் கன்றின் தாளில் 
விட்ட நீர் சில காலத்தில் தூய இன் நீராய் அதன் தலையி 
லிருந்து கிடைத்து விடுகின்றது . 

இயற்கையில் 
யாவரும் அறிவர் ; ஆதலால் , நன்றியொருவர்க்குச் செய்தக் 
கால் அந் நன்றி என்று தருங்கொல் எனக் கலை 
தலே வேண்டாம் ; கிடைத்தல் திண்ணம் . 


அம் 


இதனை 


கொள்ளு 


மூதுரை 


( ருஎ 





அதுவும் , நல்லாரொருவர்க்குச் செய்த நன்றியாயின் 
--கன் மேல் எழுத்துப்போல் எஞ்ஞான்றும் அழியாமல் விளங் 
கிக்கருக்கொண்டிருந்து தக்க காலத்தில் தக்க பயனைக் கட் . 
டாயம் தருமென்று இன்னும் உறுதியாக நம்பலாம் . 

உலகத்திலுள்ள மக்ககள் , நல்லோர் என்றும் , தீயோர் 
என்றும் , பொதுமக்களென்றும் மூன்று கையாகப் பகுத் 
தறியலாம் . நண்பர் , பகைவர் , அயலார் என்னும் பாகு 
பாடும் இம் மூன்று வகையிலும் முறையே அடங்கும் . 
பொதுவாக நல்லோரும் தீயோரு மல்லாத பொதுமக்க 
ளுக்கே ஒருதவி செய்யினும் , அது மட்டும் நற்செயலாயிருக்கு 
மானால் , அது தன் பயனை என்றேனும் மாட்சிமையோடு 
தருதல் உறுதி . இவ்வுண்மையே முதற்கண் விளக்கிக்கொள் 
ளப்பட்டது . அந் நன்றி , நல்லோர்க்குச் செய்வதாயிருந்தால் 
அஃது இன்னும் உறுதியாய்க் கன்மேல் எழுத்துப்போற் 
காணும் அடுத்து அறிவுறுத்தப்பட்டது . 

ஆனால் , 
தீயோர்க்குத் தீமையன்றி நன்மையே செய்யினும் , அது நீர் 
மேல் எழுத்துக்கு நேராய் வீணாய் விடுகின்றது ; வீணாதல் 
மட்டுமன்றி , அந் நன்மையே தீமையுருவாய்த் திரும்பி , 
வேங்கை வரிப்புலியின் நோய் தீர்த்த நச்சு மருத்துவன் அவ் 
வரிப்புலிக்கே இரையானாற் போலவும் , கல்லின் மேல் இட்ட 
மட்கலம் உடைந்து உருக்குலைந்து போனாற்போலவும் 
உயிர்க்கே ஊறு தருவதாய் முடிந்து விடுகின்றது . ( கரு ) . 
ஆதலால் , ஏதானும் நன்றி செய்வதாயின் அந் நன்றியினை 
நல்ல ராயினாரைத் தெரிந்து அவர்க்குச் செய்தலே உலகுக் 
கும் தமக்கும் நலம் பயப்பதாயிருக்கும் என்பது . 


என 


ஒளவைச் செல்வியார் , முடிந்த பொருளாக உலகவர்க்கு 
நல்லோரைப்பற்றி அறிவுறுக்கும் மெய்ப்பேருண்மை , எஞ் 
ஞான்றும் நினைந்து நினைந்து காத்துப் போற்றுதற்குரிய 
பெருமைப்பறடுடையது . 

நல்லோர் இங்ஙனமெல்லாம் 
இணக்கத்திற்ரு உரியவராய் ஏற்ற மேன்மைப் பண்புகள் 
வாய்ந்து ஏனையோராற் போற்றி நன்றி செயப்பெறுதற் 
குரிய தகுதியிற் றிகழ்தலின் , அத்தகைய நல்லோரே எல்லா 


ஔவையார் திருவுள்ளம் 


உலகமக்களின் நல்வாழ்வுக்குங் காரணராயிருக்கின்றனர் 
ன்பது . 

" நெல்லுக் கிறைத்த நீர் வாய்க்கால் வழியோடிப் 
புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம் - தொல்லுலகில் 
நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு 

எல்லார்க்கும் பெய்யும் மழை . 
உண்மை இங்ஙனமிருத்தலின் , கல்வியும் பொருளும் உல 
கில் நற்குண நற்செயல்கள் பெருகித் தழைத்தற்குக் கருவி 
யாதலின் , அவ்வாற்றால் நல்ஓணர்வுகளை யாண்டும்விளைத்து: 
நிலைபெறச் செய்யுஞ் சான்றோர்கள் , நாட்டில் அங்கங்கும் 
இருத்திப் போற்றிக்கொண்டு உலகவர் நலம்பெறல் 
வேண்டு மென்பது இனிது விளங்குகின்றது . 


நல்வழி 
தமிழ்நாட்டின் இயற்கை அறிவு நலம் . அதன் தமிழ் 
மொழியினாலும் அம்மொழியின் கண் இயற்றப்பட்டுள்ள பல 
வேறு வகையான அறிவு நூல்களாலும் , பழக்கவழக்கங்களா" 
லும் இனிது புலனாகின்றது . மொழியின் இயல்பினையும் 
பழக்கவழக்கங்களையும் நூல்கள் ஏற்று விளங்குதலால் , 
அவை யொன்றேயும் நாட்டின் நலத்தினைப் புலப்படுத்து 
தற்குப் போதியவாய் , இறவாத அடையாளங்களாய்த் , 
திகழ்ந்து வருகின் றன . அவ்வகைப்பட்ட இறவாத அடையா 
ளங்களுள் , ஒளவைச் செல்வியின் அழகிளம் நூல்கள் , துலக் 
கத்திலேயே காட்சியளித்து மிளிர்தல் சாலவும் அறிந்து இன் 
புறுதற்குரியதாகும் . 


1 


ஆத்தி சூடி . கொன்றை வேந்தன் என்னும் இரு நூல் 
களும் சிறிய சிறிய தொடர்களாலானவை ; மூதுரை யும் 
• நல்வழி யும் வெண்பா என்னும் செய்யுட்களா லானவை . 
ஆத்தி சூடி யிற் குறித்த அறிவுரைகளைக் கொன்றைவேந்த , 
னி த் காரணங்களுடன் விளக்கி அம்மையார் பின்னும் 
மாட்சிமைப்படுத்தி யிருக்கின் றனர் . மூதுரை யிற் குறித்த 
பொருண்மொழிகளை நல்வழி யில் 

அருட்போக்குடன் 
விளக்கி மிகவும் நுட்பதிட்பமாக்கி யிருக்கின்றனர் . ஆத 
லின் , இந் நான்கு நூல்களுள் , முன்னிரண்டும் ஒரினமும் 
பின்னிரண்டும் வேறோரின முமாகக் காணப்படும் . 

இவைதம்மில் மற்றோருண்மையும் அறிந்து கொள்ளல் 
வேண்டும் . அது ; ஆத்தி சூடி , கொன்றை வேந்தன் , மூதுரை , 
நல்வழி என்னும் அமிழ்த நூல்கள் நான்கும் முறையே குழந் 
தைப் பருவம் , இளந்தைப் பருவம் , காளைப் பருவம் , மூப்புப் 
பருவம் என்னும் நால்வகைப் பருவங்களின் சிறப்பியல்களை 
உட்கொண்டு அவ்வவற்றிற்கேற்ப எழுந்துள்ளன என்பது . 

முறைமுறையே உயர்ந்த வகுப்புக்களிற் பயிலும் பள் 
ளிப் பிள்ளைகளின் தகுதிக்கேற்ப அவர்கள் மனப்பாடஞ் 


சு 0 


ஒளவையார் திருவுள்ளம் 


செய்து பயிலும் வகையில் , முறையே சிறுமையும் பெருமை 
யும் பருமையும் நுட்பமுமான தொடர்களாலும் செய்யுட் 
களாலும் இவற்றை ஔவையார் அருளிச் செய்திருக்கும் 
வகையிலேயே , மேற்காட்டியபடி , பருவத்திற்கேற்ற சிறப் 
பமைப்புக்களும் பொருந்திநிற்றல் ஓர் அருந் திறன் ஆகும் . 

நல்வழி என்பது முற்றி ஓம் அருளியல் தழி இய 
உண்மை மறை நூல் . அருள் நெறி , திருநெறி ,பெருநெறி , ஒரு 
நெறி , மறைநெறி , சிவநெறி முதலிய குறியீடுகளாலும் , சன் 
மார்க்கம் , நன்மார்க்கம் முதலிய பிற குறியீடுகளாலும் 
உணர்த்தப்படும் உண்மை வழியையே , நல்வழி என்னுந் 
திருப்பெயரால் , தெய்வப்புலமை ஒளவையார் இச்சிறு முது 
நூலாக அருளிச்செய்திருக்கின் றனர் . சன் மார்க்கம் அல் 
லது உண்மை நெறி என்னும் அரும்பெயர் அருணெறியை 
நல்வழி என்னும் விளங்கிய குறியீட்டினாற் பிராட்டியார் 
அருளிச்செய்கின்ற இத் தெய்வத் திருநூலின் முகப்பினில் , 


45 


பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 
நாலும் கலந்துனக்கு நான் தருவேன் - கோலம் செய் 
துங்கக் கரிமுகத்துத் தூமணியே ! நீ எனக்குச் 
சங்கத் தமிழ்மூன்றும் தா 


என்னும் அழகிய கடவுள் வாழ்த்துச் செய்யுள் விளங்கிக் 
கொண்டிருக்கின்றது . அருணெறியை விளக்கிச் செல்லும் 
இந் நூலின் முகத்தில் , “ சங்கத் தமிழ் மூன்றும் தா என் 
னும் வேண்டுகோளினை அம்மையார் விரும்பி நிறுத்துத 
லால் , அருணெறிக்கும் சங்கத் தமிழ்க்கும் நிரம்ப இயைபுண் 
டென்பது நன்கு விளங்குகின்றது . மேலும் , உடம்பு உயிர் 
வாழ்க்கைக்குப் பயன்படக் கூடியமிக்க இனிப்பும் உய்வுறைக் 
கருக்களும் நிரம்பிய பாலையும் தேனையும் பாகையும் 
பருப்பையுங் கலந்து கொடுத்துவிட்டு, அதற்கு ஈடாகச் சங் 
கத் தமிழிவைப் பெற ஒளவையார் விரும்புவதிலிருந்தே , அந் 
தத் தமிழ் , ஞான வாழ்க்கைக்குப் பயன்படக்கூடிய மிக்க 
இனிமையும் உறுதிப் பொருள்களும் உடையதென்பது 
பெறப்படும் . சங்கத் தமிழ் - நூல்கள் என்பன . இதனால் , 


நல்வழி 


சுக 


நமது செந்தமிழ்த் திருநாட்டின் மறைஞான முதல் நூல்கன் 
என்பதும் விளக்கமாம் . அத் தெய்வச் சங்க நூல்களை அடிப் 
படையாகக் கொண்டு , அவற்றின் மெய்க்கருத்துக்களைப் 
பிழிசாறாகப் பிழிந்தெடுத்து அம்மையார் , நல்வழி என்னும் 
நாற்பதே செய்யுட்களுடைய இவ் வருணூலினை நமக்கு . 
வழங்கியிருக்கின் றனர் . 

சங்க நூல்கள் மிகப் பெரிய தமிழ்க்கடல் . அதனி 
லிருந்து பிற்காலப் புலனெறி வழக்குகளாகிய பற்பல கரு 
முகில்கள் மேலெழுந்து , காலந்தோறும் இனிய உலகியல் 
வழக்குகளாகிய இன்னீர் பெய்து , பற்பல நறு நூல்களாகிய 
நீர்நிலைகளாய் ஒழுகி , இத் தென்னாட்டு நன்மக்களின் வாழ்க் 
கைப் பைங்கூழை வளர்த்துவந்திருக்கின்றன . நல்வழியும் 
அவ் வகையினில் அமைந்த ஒரினிய சிற்றூறலாகும் . 

ஔவைப் பிராட்டியார்க்கு இங்ஙனங் கருத்துண்மை , 
அவர் இந்நூலின் இறுதிச் செய்யுளிலும் , 

தேவர் குறளும் திருநான் மறைமுடிவும் 
மூவர் தமிழும் முனிமொழியும் - கோவை 
திருவா சகமும் திருமூலர் சொல்லும் 

ஒருவா சகம் என்று உணர் , 
எனச் சங்கத் தமிழ் முதல் பிற்காலத் தமிழ்கள் பலவும் 
ஓரியை புடையனவே எனக் கட்டளை யிட்டு அருளிச்செய் 
திருத்தலினின் று தெற்றெனப் புலனாகின்றது . இங்ஙனம் 
* நல்வழி என்னும் இந்நூலின் முதலிலும் முடிவிலும் 
பிராட்டியார் சங்கத் தமிழ்க்கு ஒரு முதன்மை தந்து அமைத் 
துக்கொள்ளுதலாலும் , தேவார திருவாசக முதலிய திரு 
நெறித் தமிழ்களோடு அதனை இயைத்து மொழிதலாலும் , 
‘ நல்வழி யின் இடைப்பகுதியில் அவர் விளக்கி அறிவுறுத்து 
தற்கு எடுத்துக்கொண்ட பொருளும் சங்கத் தமிழன் வழிய 
வான ஞான 

உண்மைகளேயாதல் ஐயு றவின்றி இனிது! 
தெளிந்து கொள்ளப்படும் . 

தமிழ்நாட்டின் அமிழ்த உள்ளம் , தக்க தமிழ் நூல்களி 
லெல்லாம் 

விளங்கித் தெரிகின்றமைபோலவே ,, 


நன்கு 


சு 


ஒளவையார் திருவுள்ளம் 


அம்மையார் நூல்களிலும் அது மிக அழகாக நிழலாடிக் 
தெரிகின்றது . தமிழ் மக்கள் மிகப் பழையதான நாகரிக 
நலம் உடையவர்கள் . 

காலந்தோறும் வளமுடையராய் 
வாழ்ந்து உலகியலினை நன்கறிந்தவர்கள் . பல தலையான 
கடலூழிகள் , அரசு வேறுபாடுகள் , நாட்டின் பெருக்க சுருக் 
கங்கள் , பன்னாட்டு மக்களின் இணைவு பிரிவுகள் , அவ்வந் 
நிலைக்கேற்ற பழக்க வழக்க வாழ்க்கை மாறுபாடுகள் முத 
லிய இயற்கை செயற்கை நிலையாமைகளையும் , அதனால் 
வளர்ந்துவந்த திருவருட் பேறுகளாகிய ஞான உண்மைகளை 
யும் நிலையிட்டுக் கண்ட மெய்யுணர்வுடையோர் . ஆதலால் 
அவர்கள் திருவுள்ளம் , உலகவர்க்கே மெய்வாழ்க்கை பயப் 
பிக்கும் அருட்பேரமிழ்தமாம் என்க . அஃது ஒளவை நல் 
வழியிற் பின் வருமாறு ஒளிமெருகு பெற்று மிளிராநிற் 
கின்றது . 


உலகியலும் அருளியலும் : 

மக்கள் முதல் எல்லா உயிரினங்களும் , உலகத்திற் 
பிறந்து அதன் இயற்கை நிகழ்ச்சிகளிற் படிந்தே தத்தம் 
வாழ்க்கை முன்னேற்றங்களை அடைந்து வரக் காண்கின்ற 
னம் . ஆதலால் , உலகியற்கை என்பது , உயிர்களின் முன் 
னேற்றத்திற்குரிய நெறியாகவே தோற்றுகின்றது . தோன் 
றவே , உலகியலும் அருளியலும் தம்முள் ஒற்றுமையும் 
தொடர்பும் உடையன வென்பதும் இதுகொண்டு துணியப் 
படும் . அருளியலின் மறுவடிவமே உலகியலும் உலகாட்சியும் 
என்க . 

உலகியற்போக்கின் மறைபொருளுண்மை இங்ஙனமாத 
லின் , இந் நுண்பொருளுணர்ந்தோர் அருளியன் முறையா 
கவே உலகியலையுங் கண்டு ஒழுகிப் பயனுறுவர். அல்லா 
தார் உலகியலின் அருளியல் தேறாது வெற்று உலகியலாள 
ராய் வீண்படுவர் . 

உலகத்தில் , உயிர்களின் அறியாமை தேய்ந்து அறிவு 
துலங்குதற்குப் பசி , காமம் என்னும் இருவகை உந்துதல் 


நல்வழி 


இயற்கையில் உள்ளன . இவ் விருவகை உந்துதலாகிய 
இயற்கைச் சூழலில் உயிர்கள் அலைக்கப்பட்டுப் பலவேறு 
வகையாக உலகில் உயிர்வாழ்ந்து வருகின்றன . அப்போது 
அவ்வுயிர்களின் அறிவும் , அவ்வுயிர்களை இயற்கையே பற்றிய 
அறியாமையும் , இறைவன் அருளும் - ஒருங்கே கிளர்ந் 
தெழுந்து தத்தம் ஆற்றல் தோன்ற ஒன்றோடொன்று உரைசி 
நிற்கின்றன . அந் நிலையில் , உயிர்களின் அறிவு மிகுதியாக 
விளங்காதிருக்குமாயின் அறியாமையிற் சிக்கி உழலும் : 
மிகுதியாக விளங்கிவிட்டதாயின் அருளிற் றொடர்ந்து 
மிளிரும் , அறியாமையிற் சிக்கியுழலும் நெறியே வெற்று 
உலகியல் எனவும் , அருளிற் செடர்ந்து மிளிரும் நெறியே 
அருள் உலகியல் எனவும் நுவலப்படும் . உயிர்களின் அறிவு 
நன்கு விளக்கமுற்று அருளிற் பிறங்குந் திருநெறியே 
‘ அருளியல் என்னும் பெயர்க்கு 

என்னும் பெயர்க்கு முற்றும் உரித்தாகும் . 
ஒளவையார் இங்ஙனம் உலகியலை அருளியலாகக் காணும் தன்னெறி 
யையே நல்வழி எனக் குறியீடு தந்து இச் சிறு பெரு நூலில் 
நன்கு விளக்கியருளுவர் . 

உலகியலின் அடிப்படை யுந்து தல் பசியுங் காமமுமாத 
லின் , அவ் விரண்டையும் பற்றி அம்மையார் தக்க கருத்துக் 
களையும் நெறிமுறைமைகளையும் இதன்கண் 

திறமாக 
வழங்குகின்றனர் . காமம் பசிவந்திடப் பறந்து போம் இயல் 
பினதாகலின் , அதைப்பற்றி இரண்டொரு குறிப்புகளே 
அவர் தந்து செல்லுதலின் , அதனை முதற்கண் விளக்கிக் 
கொண்டு மேற்செல்லுவோம் . 

காமம் என்பது காதற்காமம் எனவும் காமக்காமம் 
எனவும் இருவகைப்படும் . காதற்காமமாவது , ஆண்மை 
பெண்மையையும் பெண்மை ஆண்மையையும் ஒத்த உள்ளத் 
துடன் விரும்பி அன்பினால் இன்பமுறுவதாகும் . அங்ஙனம் 
இன்பமுறு வோரோ கணவனும் மனை வியும் எனப்படுவர் . 
இவ் வின்பமுறை முதன்மையாக உயிர்த்தொடர்புடைய 
தாகலின் , இது , கணவன் மனைவி என்னும் இருவரது உயிர் 
வாழ்க்கை வளர்ச்சிக்கும் , அவ்விருவர் வழியாகத் தோன்றும் 


ஔவையார் திருவுள்ளம் 


12 


என 


அரும்பெறன் மதலைகளின் உயிர் வாழ்க்கை வளர்ச்சிக்கும் 
பெரிதும் ஆக்கமுடையதாய்ப் பயன்படும் . ளவையார் 
இதனான் , 
“ மடக்கொடி இல்லா மனை பாழ் , 

( உ x ) 
என்று விளக்கியருளினார் . இங்ஙனமாகிய காதற்காமத்தின் 
முதன்மையெல்லாம் , கணவன் மனைவியரின் ஒற்றுமைக் கற் 
பொழுக்க அன்பினில் நிலைபெற்றிருத்தலாலும் ; பெண்டிர் 
மென்னீரராதலின் அவரே தற்காத்துத் தற்கொண்டாரை 
யும் பேணுந் தகவுடையாாதலாலும் , 

“ பெண் ணீர்மை கற்பழியாவாற்றால் வையகத்துள் அற்புதம் ஆம் ( கசு ) 
என உடன்பாட்டால் ஒரு செய்யுளும் , 
" பழிக்கஞ்சாத் தாரத்தின் நன்று தனி 

( க.க ) 
எ திர்மறையால் ஒரு செய்யுளும் நல்வழியில் வந்து 
இக் கருத்தைப் பெரிதும் வற்புறுத்தா நின்றன . 

இங்ஙனம் உயிர்நேயம் அமையாத நிலையே , காமக் காமம் 
எனப்பட்டு அலா மிக்கு , வெற்றுடம்பு வாழ்க்கையில் மக் 
கக : நிறுத்திவிடுகின்றது . நாளடைவில் , இக் காமக்காமம் , 
“ அம்மிதுணையாக ஆறு இழிந்தவாறு ஒத்துப் பரத்தையர் நட 
மாட்டமாகி , வெறுமைக்கு வித்தாக்கி விடுகின்றது . ( உ 0 ) 
அம்மையார் இவ்விரங்கத் தகுந்த நிலைமையை , 

இம்மை மறுமைக்கு நன்றன்று 
இரங்கி அறிவுறுத்தருளுவர் . காமக் காமத்துக்கு 
இடமாகிய நிலை இவ்வளவின் நில்லாது , அயல் மாதர்மேல் 
மனம் வைத்தலாகிய மிகக் கொடிய தீ வினைக்குஞ் சிலரை 
ஏவுதல் வல்லது . 

அந்நிலைக்கு 

ஒருவன் வருகுவனாயின் 
அவன் , 

நண்டு சிப்பி வேய்கதலி நாசமுறுங் காலத்தில் 

கொண்ட கருவளிக்குங் கொள்கைபோல் 
அடியோடு கெடுதலே நேரும் ( கூசு ) . ஆதலாற் , காமத்தின் 
இயற்கை உந்து தலைக் காதற் காமமாகிய அன் பின் நேயத் 
துக்கு இடமாக்கிக் கொண்டு , வாழ்க்கை மாட்சியும் இன் 
மும் உற்று , அதன் கடைக்கோட் , காலை அறம் உணரும் அரு 


எல 


நல்வழி 


ளியல் முகமாகச் செல்லுதல் , மக்கட்கு இன்றியமையாத 
தாகும் . 

இனிப் , பசி என்னும் இயற்கை உந்துதலால் அமையும் 
உலகியல் அருளியல் வகைகளைப்பற்றி ஒளவையார் கூறுவன 
அறிந்து இன்புறற்பாலன . 

பசிக்கு முன் எவ்வகையான தகுதியும் நிலைக்காது என் 
பது ஒளவைப் பிராட்டியின் கருத்து . மானம் , குலம் , கல்வி , 
வன்மை , அறிவுடைமை , 

தானம் , தவம் , உயர்ச்சி , 
தாளாண்மை , காமுறுதல் ஆகிய பத்தும் பசிவந்திடப் 
பறந்துபோம் ( உச ) என்று , தகுதிகளைப் பல முகமாக அவர் 
விளக்கிப் , பறந்து போம் என்னும் ஆற்றல் மிகுந்த மொழியி 
னாலும் முடித்துக் கூறுவதிலிருந்து அது தெரிகின்றது . இந் 
தப் பசிக்குத் தேவையானது , மிகுதியான தொன்றுமில்லை ; 
ஒரு நாளைக்கு நாழி அரிசி இருந்தால் வெள்ளம் . உண்பது 
நாழி உடுப்பது நான்கு முழம் ( உ அ ) . ஆனால் , இதற்கு மக்கள் 
எண்ணுவன வோ கோடி, கோடி ; சாந்துணையும் சஞ்சலம் . 

கவலைக்குங் காரணம் , வயிற்றின் ஒத்துழை 
யாமையே என்று பிராட்டியார் சற்று நகைச்சுவையோடு 
ஒரு செய்யுள் அருளிச்செய்கின்றனர் . 

ஒருநாள் உணவை ஒழிஎன் றால் ஒழியாய் ; 
இருநாளைக்கு ஏல் என்றால் ஏலாய் : - ஒருநாளும் 
என் நோவு அறியாய் இடும்பைகூர் என் வயிறே 

உன்னோடு வாழ்தல் அரிது 
என்பது அச் செய்யுள் . 

வயிற்றின் கொடுமை இங்ஙனம் இருப்பதனால் , மக்கள் , 
உணவின் பொருட்டுப் பல தலையாக முயற்சிகள் செய்கின்ற 
னர் . கைப்பொருள் இன்றியமையாததா யிருக்கின்றது . 
கல்லானே யானாலும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின் 
எல்லாரும் சென்று அங்கு எதிர்கொள்வர் ( R. IR ) . முயற்சி 
யின் வெற்றி , மென்மை ஆற்றலில் அடங்கிக்கிடப்பது உல 
கியற்கைய ? யிருக்கின்றது . வெட்டென வை மெத்தெனவை 
வெல்லா ; வேழத்தில் பட்டு உருவும் கோல் , பஞ்சில் 

5 


வ்வளவு 


ஒளவையார் திருவுள்ளம் 


பாயாது ; நெடிய கடப்பாரைக்கு நெக்குவிடாப் பாறை பசு 
மரத்தின் வேருக்கு நெக்குவீடும் ( x.x ) . இவ் வியல்பறிந்து 
முயற்சிகளைச் செய்யவேண்டும் . 


முயற்சிகளிற் சில , மக்கள் நினைத்த நேரத்திலேயே 
பயன்படாமற் போதலும் உலகியற்கையாகும் . அடியோடு 
அழிந்தே போதலும் உண்டு . அல்லது முயற்சிகள் தொடங் 
கின உடனே பயன்கள் . எதிர்ந்து பெருகிவருதலும் உண்டு . 
உலகத்திற் காரணங்கள் பலதலையாக இருத்தலும் இவற் 
றிற்கு ஏதுவாகும் . முயற்சி செய்வோர் தகுதியாக இருந்தா 
லும் , சூழ உள்ள மக்கள் தகுதியற்றவராக இருத்தலும் 
நேர்கின் பேதைக்கு உரைத்தாலும் தோன்றது 
உணர்வு ( கூரு ) . மேலும் , இவ்வெல்லாவற்றிற்கும் மேல் , 
மக்களை ஊழின் வழியே நடத்தி உய்விக்கும் இறைவன் திரு 
வுளமும் ஒன்றிருக்கின்றது . 

ஒன்றை நினைக்கின் அது ஒழிந்திட்டு ஒன்றாகும் : 
அன்றி அதுவரினும் வந்தெய்தும் ; - ஒன்றை 
நினையாத முன்வந்து நிற்பினும் நிற்கும் ; 

எனையாளும் ஈசன் செயல் . " 
இறைவன் அருளுணர்வோடு முயற்சிகளைச் செய்யின் 
ஊழின் வலி மெலிந்து , மக்கட்கு நன்மை உண்டாகும் . 
மக்கள் தகுதி என்று ஒன்றை நினைத்துச் செய்வர் ; உண்மை 
யில் அது தகுதியற்றதாய் அவர்க்கும் பிறர்க்கும் ஊறு 
விளைத்தற்குரியதாய் இருத்தலுங் கூடும் . அதனால் , இறை 
வன் அருளுணர்வு உடையார்க்கு அவ் வருள் அதனே ஒழித் 
திட்டு வேறொரு முகமாக அவர் முயற்சிகளைத் திருப்புதல் 
நேரும் . ஆதலால் , ஒன்றை நினைக்கின் அது ஒழிந்திட்டு 
வேறொன்றாதலை உலகியற்கையிற் காண்கின்றோம் . 

இக் காரணங்களெல்லாம் ஒருங்குணர்ந்து , அருளியல் 
முனைப்புடன் இவ்வுலகியன் முயற்சிகளைச் செய்து வரு 
வார்க்கு எவ்வகையாலே னும் நலமே உண்டாகும் என்பது 
ஒருதலையேயாம் . அங்ஙனம் அருளியல் முனைப்பிருப்பின் , 
முயற்சிகளின் பயன் மேல் நிரம்பக் கருத்து அழுந்தாமல் 


நல்வழி 


சுஎ 


நில 


உலக 


முயற்சிகளைத் திருத்தச் செய்வதிலேயே எண்ணம் 
பெறும் . முயற்சிகள் செய்யும்போதே 

நுகர்ச்சி 
களிலும் எண்ணம் மிக அழுந்தாமல் , முயற்சிகளிலேயே அது 
முனைப்புக்கொள்ளும் . இதனால் , பொருளின் செலவும் வர 
வும் ஒழுங்குபடும் . இன்றேல் , மேற்குறித்த இருவகைப் 
பட்ட , மிக்க அவாவினால் தொழிலுக்குத் துவக்கமான முதலி 
லேயே மிகு தியாகச் செலவாகி , அதனால் மானம் அழிந்து 
மதிகெட்டு எல்லார்க்கும் கள்ளனாய்த் தீயனாய் நல்லார்க் 
கும் பொல்லன் ஆகும் மிக இரங்கத்தக்க நிலை வந்து 
விடும் ( உரு ) . 

உலகியலில் இங்ஙனம் செய்யும் முயற்சிகளில் தலை 
சிறந்த முயற்சியாக ஒளவைப் பிராட்டியார் மதித்து உரைப் 
பது உழவு தொழின் முயற்சியேயாகும் . நமது நாட்டின் 
இயற்கைக்கும் இது பெரிதும் ஒத்திருக்கின்றது . உழவு 
தொழின் முயற்சி சிறந்ததென்பதற்கு அவர் கூறுங் 
காரணம் , அஃது என்றும் நிலையான உரிமையுடையது 
என்பது . வேறு அரசறிய வீற்றிருந்த வாழ்வும் விழும் என் 
கின்றார் . ஆதலால் , 

உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டீர் 

பழுதுண்டு வேறோர் பணிக்கு 
என அவர் அருளோடு தெரிந்தெடுத்து அறிவுறுத்தருளுவா 
ராயினர் . இங்ஙனம் உழுது வரும் பொருள்களே பொருள் ; 
அதனாற் கொடுக்குங் கொடையே கொடை ; அதனாற் பெரு 
கும் பேரும் புகழும் பெருவாழ்வும் ஊரும் திருவும் வாழ் 
நாளுமே உயிர் வாழ்க்கை ; அதுவே தாமும் பிறரும் பசி 
தணிந்து விளங்கும் நல்வாழ்வு என அம்மையார் கருதியிருக் 
சின் றனரென்பது . 

நீரும் நிழலும் நிலம்பொதியும் நெற்கட்டும் 
பேரும் புகழும் பெருவாழ்வும் - ஊரும் 
வருந்திருவும் வாழ்நாளும் வஞ்சமிலார்க்கு என்றும் 

தரும்சிவந்த தாமரையாள் தான் 
என விளக்கமாக இயைபுபடுத்தி அவர் அருளிச் செய்வதி 
னீன் றுந் தெரிகின்றது . 


. 


92 


ஔவையார் திருவுள்ளம் 


உலகியலின் அருளியல் இங்ஙனமாக , அவ்வருளியலுக்கு. 
மாறான வெற்று உலகியலாக , மக்கள் ஒரு நாழி அரிசிக் 
காகச் சேவித்தலும் சென்றிரத்தலுமான முறைவல்லா 
முயற்சிகளைச் செய்து நிலைகுகைந்து நிற்கின்றனர் என்பர் , 

“ சேவித்தும் சென்றிரந்தும் தெள்நீர்க் கடல்கடந்தும் 
பாவித்தும் பார் ஆண்டும் பாட்டு இசைத்தும் - போவிப்பம் 
பாழின் உடம்பை வயிற்றின் கொடுமையால் 

நாழி அரிசிக்கே நாம் 
என்று ஒளவையார் மிக்க உருக்கத்துடன் எடுத்துக்காட்டு 
கின் றனர் . பார் ஆளுதலும் தென்நீர்க் கடல்கடந்து பொரு 
ளீட்டுதலும் உலகப் பொதுநன்மைக்காக வன்றித் , தமது 
வயிற்று வாழ்க்கைக்காக மக்கள் செய்வராயின் , அது தீவ 
றுடையதென் னும் அரும்பெருங் கருத்தும் இச் செய்யுளாற் 
பைய வெளிப்படுதல் பெரிதுங் கருத்திருத்தற்பாலதாகும் . 
இங்ஙனம் முறையல்லா முயற்சிகளே பொருந்தாவாயின் , 
சென் றீரந்து பிச்சையெடுத்தலையும் , அப் பிச்சைக்கும் 
மூத்த குடிவாழ்க்கையாகிய இச்சகம் பேசி உயிர் பிழைத் 
தலையும் , மன் றில் ஓரஞ் சொல்லி உயிர்வாழ்தலையும் ஔவை 
யார் எங்ஙனம் ஒப்புக்கொள்வர் ? அதனால் அவர் , 

“ சிச்சீ ! வயிறு வளர்க்கைக்கு மானம் அழியாது 

உயிர்விடுகை சால உறும் 
என வருந்தியும் , 

வேதாளம் சேருமே வெள்ளெருக்குப் பூக்குமே 
பாதாள மூலி படருமே - மூதேவி 
சென் றிருந்து வாழ்வளே சேடன் குடிபுகுமே 

மன்று ஓரம் சொன்னார் மனை 
என வெறுத்தும் உரைப்பாராயினர் . 

ஆதலால் , உயிர்களின் அறிவு அன்பு முதலியவற்றின் 
விளக்கத்துக்கு ஏதுவாக இயற்கையில் அமைந்த பசி காமம் 
என்னும் உலகியல் உந்துதலை , அவ்வுயிர்களில் உயர்ந்தோ 
ரெனப்படுவோரான மக்களேனும் தக்காங்கு பயன் படுத்திக் 
கொண்டு அருளியல் நெறியினராய் வாழ்வு ஓங்கிச் சிறத்தல் 


நல்வழி 


வேண்டும் என்பது , இவ்வாற்றால் இனிது விளங்காநிற் 
கின் றதென்க . 
திருநெறி : 

அருளியல் நெறிக்கு மாறாகாது இங்ஙனம் உலகியல் 
வாழ்க்கை நடத்த நடத்த, மேன்மேலும் வாழ்க்கை எளிமை 
யுடைய தாய்ப் பேரின்ப இறலுடைய தாய் உலக நிலையாமை 
அறிந்து , பற்றற்றுத் , தெளிந்து , அவா நீங்கிப் , பேராவியற்கை 
யில் மிளிரும் . ஆசிரியர் திருவள்ளுவர் , தாம் வகுத்த அறத் 
துப் பாலில் ஞானம் என்னும் - பகுதியில் நிலையாமையும் 
துறவும் மெய்யுணர்வும் அவாவறுத்தலும்பற்றி முறையே 
அறிவுறுத்தி யிருத்தலைப்போல , ஔவைப் பிராட்டியாரும் , 
நிலையாமை உணர்ந்து துறவு கொள்ளுதலை . 

" எல்லாப் படியாலும் எண்ணினால் இவ்வுடம்பு 
பொல்லாப் புழுமலி நோய்ப் புன்குரம்பை - நல்லார் 
அறிந்திருப்பா ராதலினால் ஆங்கமல நீர்போற் 

பிறிந்திருப்பார் பேசார் பிறர்க்கு 
என்னும் அருமைத் திருச்செய்யுளிலும் , மெய்யுணர்வு 
நிலையினை . 

நன்றென்றும் தீதென்றும் நான் என்றும் தான் என்றும் 
அன்றென்றும் ஆம் என்றும் ஆகாதே- நின்ற நிலை 
தான் அது ஆம் தத்துவமாம் ; சம்பறுத்தார் யாக்கைக்குப் 

போன வா தேடும் பொருள் 
என்னும் மிக நுட்பமான திருச்செய்யுளிலும் , அவாவறுத் 
தலை , 

“ முப்பதாம் ஆண்டளவில் மூன்றற்று ஒரு பொருளைத் 
தப்பாமே தன்னுட் பெறானாயின் -- செப்பும் 
கலையளவே யாகுமாம் காரிகையார் தங்கள் 

முலையளவே யாகுமாம் மூப்பு 
என்னும் அரும் பெறற் றிருச்செய்யுளிலும் நன்கமைத்து 
விளக்கியிருக்கின்றனர் . 

இச் செய்யுட்களில் அமைந்துள்ள கருத்தழகுகள் 
வாழ்க்கைக்கே வற்றாத் திருப் நெகும் ஞானஊற்றுக்களா 


எ 0 


ஔவையார் திருவுள்ளம 


கும் . உலகம் , அருளும் பொருளுங் கலந்து உயிர்களின் உயிர் 
வாழ்க்கைக்கு ஏற்ற கருவியாய் இருந்து வருகின்றது . உடம் 
பும் ஒரு சிறிய உலகமே என்பது பொருந்தும் . ஊனுடம்பும் 
மண்ணுலகும் என்னும் இவ்வுலகப் பகுதிகளெல்லாம் , அருள் 
பொருள் என்னும் இருவகைப் பகுப்பிற் பிரிவுண்டு இயங் 
கிச் செல்லுதலை மக்கள் தெளிவாக அறிந்து அதற்கேற்ற 
படி நடந்து கொள்ளுதல் இன்றியமையாததா யிருக்கின்றது . 
பொருள் என்பது பண்டங்கள் ; அருள் என்பது அப்பண்டங் 
கள் உயிர்களின் வாழ்க்கைக்காக இயங்கி மேற்கொள்ளும் 
இயலுண்மை அறிவின்பத் தகுதிகள் . 


பண்ட மென்பது கருவி: ; அதன் கண் விளங்குந் தகுதி 
யென்பது , பயன் விளைக்குங் காரணம். உலகத்தின் ஒவ் 
வொரு கூறிலும் இக் கருவிப் பொருளும் தகுதிப்பாடும் 
அமைந்துள்ளன . பொருளையும் அருளையும் இங்ஙனம் பகுத் 
தறிந்து , பொருளியல்புகளில் உள்ளம் அழுந்தாமல் , அவற் 
றின் அருளியல்புகளில் உள்ளம் அழுந்தி நிற்றல் வாய்க்கு 
மாயின் , அந்நிலை உயர்ந்த நிலையாய்ப் , பேரின்பம் பயப்ப 
தற்கு ஏதுவா யிருக்கும் . 


பொருள்கள் நிலையாயிருப்பன அல்ல ; அருள் அங்ஙன 
மன்று ; பொருள் அழியினும் , அதனில் அமைந்த் தகுதிப் 
பாடு என்னும் அருள் என்றும் அழியாதிருப்ப தொன்றாகும் , 


ஆசிரியர் திருவள்ளுவர் , திருக்குறள் என்னும் ஓர் அரிய 
நூலினை இயற்றியிருக்கின்றார் . நூல் என்னும் அத் தகுதிப் 
பாடு , அதாவது அவ் வாசிரியரது அருட்டிறம் , அழியாதது ; 
ஆனால் , அத் தகுதியினைத் தன்கட் கொண்டு எல்லாரும் 
எடுக்கவும் பிடிக்கவும் பயன்படுத்தவும் உதவும் ஏட்டுப் 
படிகளோ அவ்வப்போதும் அழிந்துபோம் இயல்பின வா 
யிருக்கின்றன . ஏட்டுப்படிகள் என்பது பண்டம் . அவற்றில் 
அமைந்த நூல் என்பது இயலுண்மை அறிவின் பத் தகுதி 
யாகும் . பண்டம் என்பது பொருள் ; அதாவது கருவி . தகுதி 
என்பது அருள் ; அதாவது இன்பப் பயன் நல்குங் காரணம் . 


நல்வழி ) 


தயக் 


ஆதலால் , திருக்குறள் நூலைக் கையிலெடுத்தால் , அதில் ஏடு 
என்னும் பொருளும் , நூல் என்னும் அருளும் ஒருங்கு 
கலந்து , நமது வாழ்க்கைக்கு உற்ற கருவியாய் , அது விளங்கு 

காணலாம் . அங்ஙனமே இவ்வுலகமும் , பொருளும் 
அருளும் கலந்துள்ள கருவியாக , நுணுகி நோக்கி உணர்ந்து 
கொள்ளப்படும் . 

மண் நீர் முதலிய பொருள்களும் திண்மை , சுவை முத 
லிய அவற்றின் இயல்புகளும் முறையே பொருளும் பொரு 
ளியல்புகளும் எனப்படும் . அவை அழிந்து விலை மாறுவன . 
அவற்றிற் படிந்திருக்கும் இறைவனுடைய ஆற்றலும் , அந்த 
ஆற்றலால் அவற்றின்கண் உண்டாகும் ஒழுங்கான அமைப் 
பியல்புகள் , இயக்கமுறைமைகள் , கவர்ச்சித் திறங்கள் 
முதலியனவும் முறையே அருளும் அருளியல்புகளும் எனப் 
படும் . இவை அழியாது நிலை பெற்றிருப்பனவாகும் . 

பொருளிலும் பொருளியல்புகளிலும் எண்ணம் வைத்து 
- ஒழுகுவது பற்று எனப்படும் . அதனைத் தீயது என்று 
ஆன்றோர் ஒதுக்குவர் . இனி , அப் பொருளும் பொருளியல்பு 
ளும் நிலையாதன என்று அவற்றின் நிலையாமை யுணர்ந்து , அய் 
பொருள் பொருளியல்புகளுடு விளங்குகின்ற அருள் அரு 
ளியல்புகளில் நாட்டம் வைத்து , அப்பொருள் பொருளியல்பு 
களிற் பற்றுவிடுதலே துறவு எனப்படும் . அருள் அருளியல்பு 
களில் நாட்டமில்லாத போது , பொருள் பொருளியல்புகளிற் 
பற்று நீங்காது . 
இவ்வுண்மையை விளக்குதற்கே நாயனார் , 

பற்றுக பற்றற்றான் பற்றினை : அப்பற்றைப் 

பற்றுக பற்று விடற்கு 
எனத் தெளிவாக ஒரு திருக்குறள் அருளிச்செய்திருக்கின்ற 
னர் . இதன்கண் , அப் பெருநாவலர் , ஆண்டவனது பற்றைப் 
பற்றுக ; பொருள் களின் பற்றை வீடுவதற்கு என்று அருளிச் 
செய்திருக்கின் றனரே யல்லாமல் ஆண்டவனையே பற்றிக் 
கொள்ள என்றாவது , பொருள்களையே விட்டுவிடுக என்றா 
* கட்டளை யிடவில்லை . பற்றற்றான் பற்றினை என்னும் 


пе 


ஒளவையார் . திருவுள்ளம் 


போது பற்றினை என்றது , 

அவன் அருகா 

என்னும் 
பொருட்டு . அப் பற்றிகினப் பற்றுக என்னும்போது 
அப் பற்றினை என்றது , அந்த அருள் , உலகத்திற் கலந்து 
தாக்கற்று இயங்குகின் றமுறைமையினை என்னும் பொருட்டு . 
இறைவன் உலகுயிர்களோடு கலந்திருந்தும் , அவற்றாற் 
சிறிதுந் தாக்குதலின்றி எங்ஙனம் விடுதலையாய் விளங்கு கின் 
– னோ அம் முறைமையைப் பற்றுக பற்று விடற்கு . என் 
பது பொருள் . 


பொருள்களையே துறந்துவிட்டால் பொருள்களிலிருந்து 
அருட்பயன் கொள்ளல் இயலாது ; துறவென்பது அஃதன்று . 
பொருள்களைத் துறவாமல் அருட்பயன் கருதி அவற்றை நன் 
முகமாக இயக்கிக் கொண்டு , ஆனால் , அப் பொருள்களின் 
நிலையாமையும் தீதுங் கருதி அவற்றிற் பற்று நீங்கியொழுகு 
தலே துறவு என்பதாகும் . உண்மை இங்ஙனமெல்லாம் 
இருத்தலால் , இதனை விளக்கும் பொருட்டு உள்ளத் துறவு 
எனவும் , மெய்த் துறவு எனவும் , உள்ளத் துறந்தோன் 
சதகோடி மடங்கு உயர்த்தோன் எனவும் ஆன்றோர் அங்கங் 
கும் பேசுவாராயினர் . ஒளவைச் செல்வியார் இவ்வியல்பு 
களையெல்லாம் நன்கு தேற்றி நிலையாமையையுந் துறவையுந் 
தெளிய அறிவுறுத்தும் பொருட்டே , எல்லாப் படியாலும் 
எண்ணனால் இவ்வுடம்பு பொல்லாப் புழுமலிநோய்ப் புன் 
குரம்பை , நல்லார் அறிந்திருப்பாராதலினால் ஆங்கமல் நீர் 
போல் பிறிந்திருப்பார் பேசார் பிறர்க்கு என்னும் திரு 
வெண்பாவினை அருளிச்செய்தனர் . புன்குரம்பை என்றத 
னால் நிலையாமையும் , பொல்லாப் புழுமலிநோய்க் குரம்பை 
என்றதனால் , அங்ஙனம் சிலையாமை யுண்டாவதற்குரிய தீய 
இயல்பும் புலப்படுத்தினார் . உடம்பு . முதலிய உலகியற் 
பொருள்கள் இங்ஙனம் நிலையாமை யுடையவா தலை நல்லோர் 
அறிந்திருப்பாராதலினால் , அவர் அவற்றின் அருட்பயன் கரு 
தித் தொடர்பு கொண்டிருந்தனராயினும் , அவற்றிற் பற்று 
நீங்கித் துறவொழுக்க முடையராகவே இருப்பர் என்ப 
தற்கு , நீர் தாமரை யிலையோ () ..டியிருப்பினும் இலையோடு 


நல்வழி 


எக 


ஒட்டாமல் அது பிறிதுபட்டிருப்பது போலவே இவரும் 
பிறிதுபட்டிருப்பர் என்னும் பொருள் தோன்றக் கமல நீர் 
போற் பிறிந்திருப்பர் எனவும் , பொருளைத் துறவாது அவற் 
றின் பற்றைத் துறத்தல் என்னும் இவ் வுள்ளொழுக்கம் 
புறத்தே விளக்கித் தெரிவதன்று , தெரியவேண்டுவதும் 
அன்றாதலின் , இத்தகைய உள்ளத்துறவின் மேன்மை புலப் 
படும்படி, பேசார் பிறர்க்கு எனவும் அருளிச்செய்து துற 
வியல்பினையும் அவர் நன்கு தெருட்டினார் . 

இனிப் , பொருள்களிலும் பொருளியல்புகளிலும் உ.ள் 
ளத் துறவு நேர்ந்தது , ஆண்டவன் றன் அருளின் நாட்டத் 
தாலாதலின் , அவ் வருளின் இயல்பைத் தெளிய உணர்ந்து 
நிற்றல் மெய்யுணர்வு எனப்படும் . இதனீயல்பினைப் பிராட்டி 
யார் கன்றென்றும் தீதென்றும் நான் என்றும் , தான் என் 
றும் அன்றென்றும் ஆம் என்றும் ஆகாதே நின்றநிலை தான் 
அது ஆம் தத்துவம் என்று மிகவும் நுட்பதிட்பமாக அரு 
ளிச் செய்திருக்கின்றார் . கடைந்தெடுத்துக் காட்டுவதுபோல , 
இச் செய்யுட் கருத்து விழுப்பந் தோன்ற அமைந்துள்ளது . 

இறைவன் றிருவருள் என்பது , உடம்பு உலகம் என்னும் 
அறியாமைப் பொருள்களில் மட்டுங் கலந்திருப்பதென்ப 
தில்லை . சிறிது அறிவு உடைய உயிர்ப்பொருள்களிலுங் 
கலந்து தனது அருளியல்பைப் புலப்படுத்திக்கொண்டிருக் 
கின்றது . திருவருள் யாண்டுங் கலந்து விளங்குல தேயாயி 
னும் , உயிர்களிடத்திற் பின்னும் முனைப்புடன் விளங்கித் 
தெரிகின்றது . அறியாமையும் அழுக்கும் மிக்க உயிரில்லாப் 
பொருள்களை விடச் ,சிற்றளவேனும் அறிவும் அன்பும் உடைய 
உயிர்ப்பொருள்களில் ஆண்டவன் முனைத்து விளங்குவன் 
என்பதே பொருத்தமாகவும் இருக்கின்றது . 

ஆதலால் , 
ஆண்டவனைக் காண விரும்புவோர் மெய்யன்பு மிக்க அடி 
யார்களின் வாயிலாகக் கண்டு வழிபடுவதே எளிய வழி 
யென்று அறிதல் வேண்டும் . 

இவ்வுண்மையினைத் தெளிய விளக்க விரும்பிய திரு 
வெண்காடர் என்னும் பட்டினத்தடிகள், 


எச 


ஒளவையார் திருவுள்ளம் 


“ சொல்லிலும் சொல்லின் முடிவிலும் வேதச் சுருதியிலும் 
அல்லிலும் மாசற்ற ஆகாயந் தன்னிலும் ஆய்ந்து , வீட்டோர் 
இல்லிலும் அன்ப நீடத்திலும் ஈசன் இருக்குமிடம் ; 

கல்லிலும் செம்பிலு மோ இருப்பான் எங்கள் கண்ணுதலே , 
என்று அருளிச்செய்தனர் . இந்த அருளுரையில் , விட்டோர் 
இல்லிலும் என்றது , பற்று விட்ட ஞானிகளின் இதயத்தி 
லும் என்னும் பொருட்டு . 

ஆதலால் , மெய்யன்பர்களான ஞானிகள் , தம் உள் 
ளத்திலேயே இறைவன் அறிவு அன்பு வடிவமாக முனைத்து 
விளங்குதல் கண்டு , அவன் வழியராய் ஒழுகி , ஆற்றலுற் 
றும் இன்பமுற்றும் நிற்பர் . இறைவனுடைய பேரறிவு 
பேரன்பு பேரருளே , தம்முடைய சிற்றறிவு. சிற்றன் 4 முத 
லியவற்றை விழுங்கி , அதாவது அச்சிற்றறிவு முதலியவற் 
றின் முனைப்பை அடக்கிக்கொண்டு விளங்குதலை ஞானிகள் 
உணர்வர் . 

தமக்கு அகத்தில் இங்ஙனம் இறைவனது அருள் தோன் 
றுதலைப்போலவே , தமக்குப் புறத்திலுள்ள உயிரில்லாப் 
பொருள்களிலும் அவ்வருள் பாண்டுங் கலந்து தோன் று தலை 
யும் , அவ் வருளுக்கு முன் ஏனை எவ்வியல்பும் நிலையற்று 
அடங்கி ஒன்றிப்போக அவ்வருள் ஒன்றே நன்கு விளங்கி 
இயங்கு தலையும் அவர் கண்டு இன்புறுவர் . இந் நிலையினை 
அருட்பெருஞ் செல்வராகிய தாயுமான அடிகள் , 

பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமற நிறைகின்ற 

பரிபூரணானந்தமே ” 
என்று தெளிவாக விளக்கியருளினர் . 

உலகத்தில் இங்ஙனம் உயிரில்லாத பொருள்களெல் 
லாம் நிலையில்லாதனவாய் , உயிர்களெல்லாம் தம் முனைப்பு 
அடங்கினவாய்த் தாம் இருக்குமிடம் தெரியாமல் ஆற்றல் 
மடங்கி ஒன்றிப்போக , இறைவன் றிருவருள் ஒன்றே எப் 
பொருள்களிலும் 7 வ்வுயிர்களிலும் அவற்றின் உள்ளும் 
புறம்புங் கலந்து , தான் ஒன்றேயாய் முனைத்து , உள்ள 
பொருளாக விளங்கித் தோன்றி , எஞ்ஞான்றும் அறிவும் 


நல்வழி 


இன்பமும் விளைத்து உ.தவிபுரிந்து வருதலை நாம் காண் 
கின்றோம் . பிற்காலத்துச் சான்றோரான இராமலிங்க அடிகள் , 
யாண்டும் முனைத்து விளங்கித் தானொன்றே உள்ளதாய் , அறி 
வின்ப வடிவமாய்த் தோன்றும் இவ் வருளியல் பினை , 

" எப்பொருட்கும் எவ்வுயிர்க்கும் உள்ளகத்தும் புறத்தும் 

இயலுண்மை அறிவின்ப வடிவாகி நடிக்கும் 
மெய்ப்பொருளாம் சிவம் 

தெள்ளிய நல்ல தமிழில் விளக்கமாக எடுத்துக் 
காட்டியருளுவர் , 

ஆதலால் , உள்ளது இருந்த இருப்பு நின்ற நிலை 
என்று , இயல்பாக முனைத்து விளங்கித் தெரியுந் தன்மை 
யினைப் பாராட்டிப் , பற்பல வகையாகக் கூறப்படுவதெல் 
லாம் , அம் மெய்ப்பொருளாகிய சிவத்திருவருள் ஒன்றையே 


என்று 


என்க . 


இறைவன் இங்ஙனம் உலகத்தில் அகத்தும் புறத் 
தும் யாண்டும் முனைத்து விளங்கிநிற்றலால் ,, அவனைத் 
தேடிக்கொண்டு யாரும் எங்குஞ் செல்லவேண்டுவதில்லை . 
பொருளியல் பாகிய உலகியல்பை மறந்து தம்முள்ளும் புறத் 
தும் விளங்கும் அருளியல்பாகிய இறைவன் விளக்கத்தில் 
இருந்தபடி யே படிந்திருத்தலே , உள்ளதாகிய அவ் வறிவின் 
பப் பொருளை உணரும் முறையாகும் . நின்ற நிலையிலேயே 
தான் அது ஆகும் தத்துவம் இது . சங்க காலத்து மெய்ஞ் 
ஞானப் பெருஞ் செல்வராகிய திருவன்ளுவப் பெருந்தகையார் , 
மெய்யுணர்வு என்னும் அதிகாரத்தில் , 

ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையாப் 

பேர்த்து உள்ள வேண்டா பிறப்பு , 
என்று மிகச் சிறப்பாக இதனைத் திருவாய்மலர்ந்தருளுவா 
ராயினர் . 

பரிமேழைகர் இத் திருக்குறளின் உரையில் உள்ளது 
என்பதற்கு முதற்பொருள் என்று உரைத்து , முதற்பொரு 
ளாகிய அவ்விறைவனை ஒருவன் உள்ளம் உணருமாயின் அவ 
னுக்கு மாறிப் பிறப்புள தாக நினைக்கவேண்டா என விளக் 


65 


சு 


ஔவையார் திருவுள்ளம் 


கிச் செல்லுவர் . உரையாசிரியர் இறைவனை முதற்பொருள் 
என்று விதந்து விளக்கு தலால் , ஏனை உயிர்களும் உலகும் 
உள்ள பொருள்களேயாயினும் அவை இரண்டாம்படியாகக் 
சருதப்படுமே யல்லது முதற்பொருளென்று முதற்படியாகக் 
கருதப்படா என்பதும் அறியப்படும் . ஆதலால் , உள்ளது 
என்று சிறந்தெடுத்துப் பேசுவதற்கும் , உணர்வதற்கும் 
சிறப்பாக உள்ளது , சிவத் திருவருள் ஒன்றேயாகும் , நாயனார் 
இதன் அடுத்த குறளிலும் இவ்வுண்மையினைச் , 


“ சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு 


11 


எனக் கிளந்தோதி விளக்கிச் செல்வர் . இங்ஙனம் உள்ள 
தெனப்படும் முதற்பொருளாகிய இறைவனது திருவருள் 
விளக்கத்தில் உயிர்கள் அன்பினால் தம் முனைப்பு முற்றும் 
அடங்கி யொன்றி அதுவாகும் இயல்பினைப் , பெருநாவலர் 
இவ்வதிகாரம் 

முழுமையும் , ‘ பொருளுணர்வு மாசறு 
காட்சி தெளிவு மெய்யுணர்வு - மெய்ப்பொருள் காண் 
பது கற்றுணர்வது உள்ளதுணர்வது , 

சிறப்பென்னும் 
செம்பொருள் காண்பது சார்புணர்ந்து ஒழுகுவது 
பற்பல வகையாகத் தெளித்துரைத்து , மேலுமேலுந் தெளிவு 
-உண்டாக விளக்கிச் செல்வர் . 


எனப் 


இங்ஙனம் , நின்றநிலையே தான் அதுவாகி நிற்கும் உணர் 
விறந்த மெய்ந்நிலையில் , தான் என்னும் நினைவும் , அது என் 
னும் நினைவும் , உ.லகு என்னும் நினைவும் , அது தீது என்னும் 
நினைவும் , பிறவும் உண்டாக இடமேது ? சுட்டிறந்து இயல் 
பாக நிற்கும் அருளின்ப நிலையன்றோ அது ! பேராவியற்கை 
யாகிய இப் பெருநிலையில் , ஆண்டு விளங்கும் அருளீன்பப் 
பெருக்கினை வடலூர் வள்ளலார் , 
தற்போத ஒழிவினிடை நிறைந்து பொங்கித் 

ததும்பிவழிந்து ஓங்கியெலாம் தானே யாகிச் 
சிற்போதத்து அகம்புறமுங் கோத்து நின்ற 

சிவாநந்தப் பெருக்கேஎன் செல்வத் தேவே " 
எனவும் , தாயுமானார் , 


31 


நல்வழி 


எஎ 


56 


காகமுறவு கலந்துண்ணக் கண் டீர் அகண்டா காரசிவ 
போகமெனும் பேரின்ப வெள்ளம் பொங்கித் ததும்பி 
ஏக வுருவாய்க் கிடக்கு தந்தோ 


எனவும் எவ்வளவு நிறைவாக, எவ்வளவு தெள்ளத் தெளி 
வாகத் , திரட்டியெடுத்து வழங்கியிருக்கின் றனர் ! இங்ஙனம் 
ஏக வுருவாய்த் தேக்குற்றிருக்கும் பெருநிலையில் , நன் 
றென்றும் தீதென்றும் நானென்றும் தானென்றும் அன் 
றென்றும் ஆம் என்றும் சுட்டி நிற்கின்ற வேறுபாட்டு நிலை 
சிறிதேனுந் தலையெடுக்குமா ? ஆகாதன்றே ! அங்ஙனம் 
ஆகாதே நின்றநிலை , தான் 

ஆகும் தத்துவம் 
ஆகின்றது . 


. 


மெய்ஞ்ஞானப் பெருஞ்செல்வியாரான ஒளவைப் பிராட்டி 
பார் இங்ஙனம் , மெய்யுணர்வு நுவலும் முற்செய்யுளில் , தான் 
அது ஆழ் தத்துவம் என்னும் ஒரு மொழி யுண்மையினை நன்கு 
விளக்கி , இரண்டறக் கலந்து நிற்றலாகிய அத்து வித 
முத்தி நிலை தேற்றியிருப்பதும் , தன் னுள்ளேயே இறை 
வனைக் கண்டு கலந்திருத்தலாகிய இயற்கைக் காட்சியினைச் 
சம்பறுத்தார் யாக்கைக்குப் போனவா தேடும் பொருள் 
என்னும் உவமை முகத்தால் விளக்கித் துணிவுறுத்தியிருப் 
பதும் பெரிதும் ஆழ்ந்தறிந்து உண்மை தெளிதற்குரியன 
வாகும் . சம்பு என்பது ஒருவகைப் புல் ; தனக்கு வேறாகக் 
கடவுளைத் தேடுவதென்பது , அப் புல்லை அறுத்தவர்கள் . 
அதனைக் கட்டுதற்கு அதனை யே கயிறாகப் பயன்படுத்திக் 
கொள்ளமாட்டாது வேறு கயிறு தேடிப் போனதுபோலும் 
என்பது அவ்வுவமையின் பொருளாகும் . 


தேடிக் கண்டுகொண்டேன் - திரு 

மாலொடு நான் முகனும் 
தேடித் தேடொணாத் தேவனை என்னுள்ளே 

தேடிக் கண்டு கொண்டேன் 


என்று அப்பரடிகன் அருளிச்செய் திருத்தலும் இங்கு நினைவு 
கூரற்குரியது . 


எஅ 


ஒளவையார் திருவுள்ளம் 


ஊழை 


விதியும் மதியும் : 

திருநெறி உண்மையை மேற்காட்டியவாறு நன்கு விளக் 
கித் தெளிவுறுத்திய ஔவையார் , வாழ்க்கையில் அங்ஙனம் 
உறுதிகொண்டு ஒழுகுமிடத்து மக்கட்கு இயல்பாக உண்டா 
தற்குரிய ஓர் அரிய ஐயத்தினையும் அறத் தீர்த்துவைத்துப் 
பேருதவி புரிந்திருக்கின்றனர் . 

வாழ்க்கை ஊழின் வழியே நடைபெறும் இயல்பின 
தென்பதை ஒளவையார் , புண்ணியமாம் பாவம்போம் 
‘ எண்ணியொரு கருமம் வருந்தி யழைத்தாலும் உள்ள 
தொழிய ஈட்டும் பொருண் முயற்சி ஆவாரை யாரே 
‘ தாந்தாம் முன் செய்தவினை வினைப் பயனை வெல்வதற்கு 
என்னும் முதற் குறிப்புடைய செய்யுட்கள் பலவற் 
றால் தெளிய அறிவுறுத்தியருளுவர் . இங்ஙனம் அருளியவர் 
இந்த 

நல்லூழாக 

அமைத்துக்கொள்ளுதற் தேற்ற 
ஓர் இனிய வழியையும் சாதி இரண்டொழிய * இடும் 
பைக் கிடும்பை ஆற்றுப் பெருக்கற்று ஆண்டாண்டு 
தோறும் செய் தீவினை யிருக்க பெற்றார் பிறந்தார் பாடு 
பட்டுத் தேடி. மரம் பழுத்தால் வௌவாலை ஆறிடுமேடு 
மடுவும் போல் என்னும் முதற் றலைப்புடைய செய் 
ஆட்களாற் பற்பல வகையாக நன்கு வலியுறுத்திக் காட்டு 
கின்றனர் . அவ் வழியாவது , இயன்ற உதவியைப் பிறர்க்கு 
அவ்வப்போதுஞ் செய்துவருதலே யாகும் . 

இங்ஙனஞ் செய்து 
வந்தால் ஊழ் நல்லூழ் ஆகும் , 

செய்தீ வினையிருக்கத் தெய்வத்தை நொந்தக்கால் 
எய்த வருமோ இருநிதியம் - வையத்து 
அறும்பாவம் என்ன அறிந்து அன்றிடார்க்கு இன்று 

வெறும்பானை பொங்குமே . மேல் 
என்னும் உண்மைச் செய்யுளில் ஆசிரியர் இக் கருத்தை ஓர் 
எளிய உவமையின் வாயிலாக வெளிப்படுத்தி யிருக்கின்ற 
னர். கொடையைப்பற்றி நுவன் ற மேற் செய்யுட்கள் பல 
வற்றிலும் , உண்மை நூ லில் உள்ளபடி , உலகத்தில் ஒரு 
வர்க்கு ஒன்று உதவினவரே உயர்குலத்தார் ; நல்கூர்ந்தா 


நல்வழி 


எக 


ரானாலும் இல்லையென மாட்டாராதலின் , அவரே நல்ல 
குடிப் பிறந்தார் ; அவர்க்கே உலகத்தார் உற்றார் ; இத் 
தகைய கொடைப் பண்பின் காரணமாகவே உள்ளத்தில் 
தூய தன்மை ஓங்கி விளங்கும் ; இம் முறைமையால் வீடு 
பேறும் கிடைக்கும் ; எனக் காரணகாரிய முறைமையுடன் 
சிறந்த கருத்துக்களை யெல்லாம் பிராட்டியார் அருளிச் 
செய்திருக்கின் றனர் . தூய தன்மை ஓங்கி விளங்குதலும் , 
வீடுபேறு கிடைத்தலுமாகிய உண்மைகள் , 


சோறு இடும் 
தண்ணீரும் வாரும் தருமமே சார்பாக 
உள்நீரும் வீறும் உயர்ந்து 


எனவும் , 


......... 


இடும்கடுக 
உண்டாயின் உண்டாகும் ஊழிற்பெரு வலிநோய் 
விண்டாரைக் கொண்டாடும் வீடு 


எனவும் அவர் அருளிச் செய்துள்ளவாற்றால் உணர்ந்து 
கொள்ளப்படும் . 


இங்ஙனம் விதியைத் தம் மதிவலத்தால் நன் முகமாகத் 
திருப்பிக்கொண்டு வெற்றியுடன் வாழும் உரிமை , மக்கட்குத் 
திண்ணமாக உண்டு ; 

உணர்வுடையோர்க்கு 
அஃது எளிது என்னும் பெருந்துணியினை ஒளவைப் பெரு 
மாட்டியார் , 


அருளியல் 


வினைப்பயனை வெல்வதற்கு வேத முதலாம் 
அனைத்தாய நூலகத்தும் இல்லை ; -நினைப்பதெனக் 
கண்ணுறுவ தல்லால் கவலைபடேல் நெஞ்சேமெய் 
விண்ணுறுவார்க்கு இல்லை வீதி 


12 


என ஓர் அரிய செய்யுளில் தெளிவாக விளக்கியருளுகின் 
றமை பெரிதுங் 

கருத்திருத்தற்பாலதாகும் . அருளியல் 
உணர்வுடையோர்க்கு அஃதிங்ஙனம் எளிதாதலின் , அதற் . 
கேற்ற நெறி முறைமையில் நிற்றற்குரிய முடிந்த வாயிலினையும் வகுத் 
துரைக்க விரும்பி அம்மையார் , 


அ 0 


ஔவையார் திருவுள்ளம் 


சிவாய நம என்று சிந்தித் திருப்பார்க்கு , 
அபாயம் ஒருநாளும் இல்லை - உபாயம் 
இதுவே மதியாகும் ; அல்லாத வெல்லாம் 
விதியே மதியாய் விடும் " 


என இறுதியாக ஓர் அரும்பெறல் அருட் செய்யுளினையும் 
வழங்கியருளி, மக்களினத்தை உரிய தெளிவின் கண் நிறுத்தி 
உய்லிக்கின்றனர் . இதன் கண் , இதுவே மதியாகும்; இன் 
றேல் , விதியே மதியாய் விடும் எனத் தீர்ந்த அறிவிப்பினை 
முன்னறிந்து அறிவித்திருக்கும் மாட்சி , உலகுக்கு ஓர் 
அரும்பெரும் உய்வொளிச் செல்வமாகும் என் க . 


கழக வெளியீடு- 


Sarassesses 


ஒளவையார் 
திருவுள்ளம் 


இளவழகனார் 


திருநெலவேல் , தென்னிந்திய 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் லிமிடெட் , 

6 , வழக்காரத் தெரு , சென்னை . 


oposass000sprease 


விலை அனு . 12 


